7. 1895 


5 மகோடி க்ரந்தாவளி : 33 
+ 

அ yar C Pa . + 
நாற்பது ஸம்ஸ்காரங்களும் 
கர்மானுஷ்டானங்களும் 


ஸ்ரீ காமகோடி பீடாதிபதிகளான 

ஜகத்குரு 
ஸ்ரீ சங்கராசார்ய ஸ்வாமிகள் 
அருளிய நன்மொழிகள் 


| 


श्रीकामकोटिर्विजयते 


ஸ்ரீ காமகோடி கோசஸ்தானம் 
பிரான்ஸிஸ் ஜோஸப்புத் தெரு 

சென்னை 


ஸ்ரீ ஜகத்குரு காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் 
ஸ்ரீ சந்த்ரசேகரேந்த்ர ஸரஸ்வதீ ஸ்ரீ சங்கராசார்யஸ்வாமிகள் 


T - 1895 


श्रीगुरुभ्यो नमः 
நாற்பது ஸம்ஸ்காரங்களும் 
கர்மானுஷ்டானங்களும் 
ஸ்ரீ காமகோடி பீடாதிபதிகளான 

ஜகத்குரு 
ஸ்ரீ சங்கராசார்ய ஸ்வாமிகள் 

அருளிய நன்மொழிகள் 


ப 
2/1/13 


श्रीकामकोटिर्विजयते 


ஸ்ரீகாமகோடி கோசஸ்தானம் 

பிரான்ஸிஸ் ஜோஸப்புத் தெரு , சென்னை 
பதிப்புரிமை ) 

( விலை அணு 10 . 


முதற் பதிப்பு - பிப்ரவரி , 1950 


Thompson & Co. , Ltd., Madras . 


|| : | 
यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत । 
अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् ॥ 


ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளான ஜகத்குரு 
ஸ்ரீ சங்கராசாரியார் ஸ்வாமிகள் , 1932 இ செப்டம்பர் மீ 
சென்னைக்கு விஜயம் செய்தார்கள் . அச்சமயம் அவர்கள் 
அருளிய பொன்மொழிகள் இங்கே அளிக்கப்படுகின்றன . 

காலவேறுபாட்டால் மக்கள் ஒரு நிலையில் இல்லை . 
கமது மதங்கள் , வேதங்கள் , சாஸ்திரங்கள் , புராணங்கள் 
அவற்றின் கொள்கைகள் , நாகரிகம் முதலியவற்றின் 
உண்மைகளைச் சரிவர அறிந்து கொள்ள முடியாமல் பல 
வாறு குழம்பி யிருக்கின்றனர் . அன்னாரது நன்மைக் 
காகப் பல விஷயங்களும் எளிதில் விளங்குமாறு , தக்க 
மேற்கோள்களுடன் உபதேசிக்கப்பட்டுள்ளன .. 


மக்கள் தங்களது ஆத்ம லாபத்தைக் கருதி நற்பயன் 
அடையும் முறைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று 
வேண்டப்படுகிறார்கள் . 


ஸ்ரீ காமகோடி கோசஸ்தானம் 


விஷய அட்டவணை 


பக்கம் 


1. ஸம்ஸ்காரங்கள் 


... 


1 


... 


... 


F 


2. ஆரம்ப ஸம்ஸ்காரங்கள் 


... 


11 


3. பிரம்மசரியமும் விவாஹமும் 


... 


. 


4. விவாஹம் 


... 


39 


... 


5. ஹவிர்யஜ்ஞங்களும் 

ஸோமயஜ்ஞங்களும் 


... 


... 


68 


... 


.. 


6. ஸந்தியாவந்தனம் 


... 


... 


7. காயத்ரீ 


... 


.. 


97 


நரற்பது ஸம்ஸ்காரங்களும் 
கர்மானுஷ்டானங்களும் 


1 . ஸம்ஸ்கார்ங்கள் 

( 14-11-1932 ) 
நாம் வஸிக்கும் இந்த லோகத்திற்கு மிம்ரலோகம் 
என்று பெயர் . 

மிஸ்ரம் என்றால் கலந்தது என்பது 
அர்த்தம் . எவை கலந்தது ? ஸுகம் துக்கம் என்னும் 
இரண்டும் கலந்தது . ஸுகமே இல்லாமல் துக்கமே 
இருக்கும் ஒரு லோகம் இருக்கிறது . துக்கமே இல்லாமல் 
ஸுகமே இருக்கும் ஒரு லோகம் இருக்கிறது . இரண்டும் 
கலந்த லோகம் இது . பிரம்மலோகம் அதாவது ஸத்திய 
லோகம் , வைகுண்டம், கைலாஸம் முதலியவைகள் 
ஸுகமே இருக்கிற லோகங்கள் . துக்கமே இருக்கிற 
லோகம் நரக லோகம் . அதில் அநேக பேதங்கள் உண்டு . 
நிரம்ப கொடூரமான நரகம் ரௌரவ நரகம் என்பது . 
நரகலோகத்தைத் தவிரப் பாக்கி லோகங்களில் 
பிதுருக்கள் இருந்தால் அமாவாஸைத் தர்ப்பண பலன் 
அவர்களுக்குப் போய்ச் சேரும் . நரக லோகத்தில் இருப் 
பவர்களுக்குச் சேராது . அவர்களுக்கு உபயோகப் 
படுபவைகளும் இருக்கின்றன . அழுக்கு வேஷ்டியில் 
உள்ள ஜலம் , தலை மயிர் ஜலம் , கை அலம்புகிற ஜலம் 
இவைகளை அவர்களை உத்தேசித்துக் கொடுத்தால் 
அவர்களுக்குத் திருப்தி உண்டாகும் . அதனால் தான் 
வேஷ்டி பிழிய ஒரு மந்திரம் இருக்கிறது . சிகோதகத்தைப் 

-1 


ந 


2 நாப்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


பிழிய ஒரு மந்திரம் ஏற்பட்டிருக்கிறது . ஆந்திர தேசத் 
தில் உத்தராபோசனத்துக்குப் பின்பு பாக்கி உள்ள 
ஜலத்தை எச்சில் இலைக்கு வலது புறத்தில் ஒரு மந்திரம் 
சொல்லி விட்டு விடுகிற ஸம்பிரதாயம் இருக்கிறது . 

रौरवेऽपुण्यानेलये पद्माव॑दनिवासिनाम् । 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது . ரௌரவம் ஒரு கடுமை 
யான இடம் . பாபத்திற்கு இருப்பிடம் . பத்மம் என்பது 
ஒரு 

எண்ணிக்கை. அற்புதம் என்பதும் ஒரு 
எண்ணிக்கை . பல கோடி பத்மம் , பல கோடி அற்புதம் 
எவ்வளவு வருஷங்களோ அவ்வளவு காலம் அந்த ரௌர 
வத்தில் இருந்து கஷ்டப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள் . 
அவர்களுக்கு இந்தத் தீர்த்தம் கொடுக்கிறேன் ; அவர் 
களுக்குள்ள அக்ஷயமான தாஹம் தீரட்டும் 

என்று 
அந்த தீர்த்தத்தை விடவேண்டும் . 

நாம் வைஸ்வதேவம் பண்ணுகிறோம் . அதற்குப் 
பதிலாக ஆந்திரர்கள் போஜன காலத்தில் ஐந்து பலி 
கொடுப்பார்கள் . அதற்குச் சித்திராதி பலி என்று 
பெயர் . அதாவது தனியாகச் சாதத்தை எடுத்து 
வைப்பார்கள் . ஆபோசனத்துக்கப்புறம் ஒரு மந்திரத் 
தைச் சொல்லி 

ஜலத்தைவிட்டு உப ஸம்ஹாரம் 
செய்வார்கள் . 

இந்த லோகத்தில் ஸந்தோஷம் இருக்கிறது . 
பொழுது இங்கே இருப்பவர்களுக்கு இங்கிருந்து 
எழுந்து போகிறவரையிலும் ஸந்தோஷம் இருக்கிறது . 
துக்கமும் இந்த லோகத்தில் இருக்கிறது . நாம் பிரயத் 
தினம் பண்ணினால் ஸுகம் அதிகமாக இருக்கிறது . 
ஸுகதுக்கங்கள் ஒவ்வெர்ருவருக்கும் ஏற்றக்குறைவாக 


ஸம்ஸ்காரங்கள் 


3 


இருக்கின்றன . சிலருக்கு ஸுகம் அதிகமாக இருக்கிறது ; 
சிலருக்குக் குறைவாக இருக்கிறது . மனதைக் கட்டுப் 
படுத்தித் துக்கப்படாதவர்களும் இருக்கிறார்கள். 
எப்பொழுதும் துக்கப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள் . 
மற்றப் பிராணிகளிலும் இப்படி உள்ளவை 
கின்றன . ஒவ்வொருவருக்கும் மாத்திரைக் (Degrea) கணக் 
கில் வித்தியாஸம் இருக்கிறது . ஸ 7 க துக்கங்கள் 
சீதோஷ்ணத்தைப்போல் இருக்கின்றன . லோகங்க 
ளெல்லாம் தர்மாமீடர் ( Thermometer ) போல 
கின்றன . 

அந்தத் தர்மாமீடரில் கொதிக்கும் இடம் 
{ Boiling Point ) தான் நரகலோகம் . உறையும் இடம் 
(Freezing Point ) $ T UT ஸ்வர்க்கலோகம் . 
இரண்டையும் மாற்றியும் வைத்துக்கொள்ளலாம் . 
கொதிக்கும் இடத்தில் ( Boiling Point ) குளிர்ச்சி இல்லை . 
உறையும் இடத்தில் ( Freezing Point ) உஷ்ணமே இல்லை . 
மொத்தத்தில் மூன்று தினுஸுகள் இருக்கின்றன . 
உறையும் இடம் ( Freezing Point ) , கொதிக்கும் இடம் 
{ Boiling Point ) , இந்த இரண்டுக்கும் நடுவில் டிகிரிகள் 
( Degrees) உள்ள இடம் , ஆக மூன்று உள்ளன . 
மூன்றையும் மூன்று லோகங்களுக்கு உபமானங்களாகச் 
சொல்லலாம் . மேல் லோகம் ஒருவகை. அவை ஸத்திய 
லோகம் , வைகுண்டம் , கைலாஸும் என்பவைகள் . 
நிஷத் இவைகளை ஒன்றாகச் சொல்லும் . புராணங்கள் 
பிரித்துச் சொல்லும் . கீழே இருப்பது நாக லோகம் . 
மத்தியில் இருப்பது மிஸ்ர லோகம் . 


உப 


நம்முடைய சாஸ்திரப்படி மற்ற லோகங்களை விட 
இந்த லோகந்தான் உயர்ந்தது . ஏன் ? இதிலிருந்து 
எந்த லோகத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம் . மற்ற 


4 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


பண்ண 


தா 


லோகங்களுக்குப் போனால் இஷ்டப்படி அவ்விடம் 
விட்டுப்போக முடியாது . தர்மராஜா இவ்வளவு காலம் 
இருக்கவேண்டுமென்று எழுதி வைத்திருப்பான் . நாமாக 
ஒன்றும் செய்ய முடியாது . இங்கே 

இங்கே நமக்கு ஒரு தனி 
ஸ்வா தந்திரியம் இருக்கிறது . புண்ணியம் பண்ணலாம் . 
பாபமும் பண்ணலாம் . கையினால் பூஜையும் பண்ணலாம் , 
அடிக்கலாம் . நாக்கினால் நாம் பாராயணம் பண்ணலாம் , 
அல்லது யாரையாவது வையலாம் . 

இரண்டுக்கும் 
நமக்குச் சக்தி இருக்கிறது . இப்படி ஒவ்வொரு 
இந்திரியத்துக்கும் இரண்டுவித சக்தியைப் பகவான் 
கொடுத்திருக்கிறார் . 

ஸ்வாதந்திரியம் மற்ற 
இடங்களில் லை . 

அவைகளெல்லாம் போகபூமிகள் . 
மாடாகப் பிறந்தால் புண்ணியம் 

முடியுமா ? 
தேவர்களும் அந்த மாட்டைப் போன்றவர்கள் என் . 
மாட்டுக்குப் பாபமும் இல்லை ; புண்ணியமும் இல்லை . 
இந்த லோகத்தில் கர்மாநுஷ்டானம் பண்ணி நல்ல கதி 
யடையலாம் . 

தேவலோகத்தில் அது முடியாது . கிருஷி 
பண்ணுகிற பூமிஸ் தானம் இது . பாக்கியெல்லாம் வயிற் 
றுக்குச் சாப்பிடுகிற ஸ்தானம் . உற்பத்தி ஸ்தானம் 
அல்ல . அங்கே பலன்களை அநுபவிக்கலாம் . எவ்வளவு 
புண்ணிய பாபம் பண்ணியிருக்கின்றோமோ அவ்வளவு 
பலன்களை அநுபவிக்கலாம் . அதனால் அவைகளுக்குப் 
போக பூமி யென்ற பெயர் ஏற்பட்டது . பண்ணுகிற சக்தி 
இங்கே தான் உண்டு . இங்கு மனுஷ்ய ஜன்மத்திற்குத் 
தான் உண்டு . இந்த லோகத்தில் தான் உண்டு . மற்றவை 
களெல்லாம் போகபூமிகளே , குணத்தில் , 

நல்ல து 
கெடுதல் இருக்கலாம் . கர்மாவைப் பண்ண , மற்ற லோகங்: 
களிலிருப்பவர்க்கு அதிகாரம் இல்லை . 


ஸம்ஸ்காரங்கள் 


5 


கர்மா ஒன்று , குணம் ஒன்று . ஆக இரண்டும் 
சேர்ந்து ஜீவனை மற்ற லோகங்களுக்கு அழைத்துக் 
கொண்டு போகின்றன . வேலை செய்து பரலோகத் 
திற்குப் போவதற்கு இந்தக் கர்ம பூமியைத் தவிர 
பூமிகளில் ஸாத்தியமில்லை . 

ஒரு கர்மாவைச் 
செய்ய வேண்டுமென்றால் அதற்குக் காலதேசம் 
வேண்டும் . சிராத்தம் அர்த்த ராத்திரியில் பண்ணலாமா ? 
வழக்கம் இல்லை . அதற்கு ஏற்பட்ட காலம் உண்டு . அப்ப 
டியே அந்தக் கர்மா உபதேசிக்கப்பட்ட தேசம் ஒன்று 
இருக்கிறது . அந்தக் கர்மாவைப் புண்ணிய பூமியில் 
தான் பண்ணவேண்டும் . முக்கியமாக பாரத வர்ஷத் 
தில் 

வைதிக கர்மாக்கள் பண்ணப்படவேண்டும் . 
மற்றவைகளெல்லாம் போகபூமிகள் . இந்த தேசத்திலும் 
சில் காலங்கள் நிஷித்தமானவை . சில கர்மாக்களுக்குச் 
சில இடங்களும் நிஷித்தமானவை . பரிசுத்த இடத்தில் 
பரிசுத்த காலத்தில் கர்மாக்களைப் பண்ணவேண்டும் . 
கர்மா என்றால் என்ன ? கர்மா என்ப 

பது காரியம் . 
வேஷ்டியை உண்டாக்குவதற்கு எவ்வளவு காரியங்கள் 
செய்யவேண்டியிருக்கின்றன ! அதைப்போல அநேக காரி 
யங்கள் பண்ணி ஒருவனை ஆத்மவித்தாக்க வேண்டும் . 
குணத்தினாலும் கர்மாவினாலும் வேலை செய்ய வேண்டும் . 
கர்மாவுக்கு ஸம்ஸ்காரம் என்று பெயர் . ஒரு பதார்த்தத் 
துக்கு உள்ள தோஷத்தைப் போக்குவது எதுவோ , 
குணத்தைப் புகட்டுவது எதுவோ அது தான் ஸம்ஸ் 
காரம் . கேசஸம்ஸ்காரம் என்பது க்ஷவரம் செய்துகொள் 
வது , அழுக்கு பேன் முதலியவைகளை எடுப்பது , தைலம் 
தேய்ப்பது 

முதலியவைகளாம் . ஜீவாத்மாவுக்குத் 
தோஷங்கள் 

இருக்கின்றன . தோஷத்தை நிவர்த்தி 
பண்ணிக் குணத்தை நிரப்பவேண்டும் . சீப்பினால் வாரித் 


6 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


தைலம் தேய்ப்பது போன்றது ஸம்ஸ்காரம் . வயலில் சில 
ஸம்ஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன . முதலில் காயப் 
போடவேண்டும் ; பின்பு உழவேண்டும் ; ஜலம்விட்டுப் 
பாம்படிக்கவேண்டும் ; பிறகு விதைக்க வேண்டும் ; நாற் 
றுப்பிடுங்க வேண்டும் ; களை பிடுங்கவேண்டும் ; ஜலம் 
பாய்ச்ச வேண்டும் ; அதிக ஜலமிருந்தால் மடை திறந்து 
விட வேண்டும் ; விளைந்தால் அறுவடை செய்யவேண்டும் ; 
களத்தில் அடிக்க வேண்டும் ; பதர் தூற்ற வேண்டும் ; 
நெல்லைக் கோட்டை கட்ட வேண்டும் ; பின்பு அந்த செல் 
பழகவேண்டும் . அப்புறம் அதை உபயோகிக்க 
வேண்டும் . இவ்வளவு காரியங்கள் இருக்கின்றன . இப் 
படியே நூலாகி வேஷ்டியாக வேண்டுமென்றால் பல காரி 
யங்கள் செய்யவேண்டியிருக்கின்றன . பஞ்சு யந்திர 
சாலையில் எவ்வளவு காரியங்கள் செய்யப்படுகின்றன . 
நம்முடைய ஆத்மாவானது 

சிக்கலாக இருக்கிறது . 
சிக்கலை எடுத்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கச் 
செய்யவேண்டும் . அப்படிச் செய்வதற்குச் சில தடைகள் 
இருக்கின்றன . சில ஸமயங்களில் ஆனந்தம் உண்டா 
கிறது . வலி இருந்தும் இவ்வளவையும் மீறிக்கொண்டு 
கொஞ்சம் ஆனந்தம் உண்டாகிறது . அந்த ஆனந்தம் 
எப்பொழுதும் இருக்கவேண்டும் , 


ஜீவனைப் 

பிரம்மலோகத்தில் கொண்டுபோய்ச் 
சேர்க்க வேண்டும் . ஈசுவர ஸந்நிதானத்தில் சேர்த்து 
விட்டால் அப்புறம் துன்பமே இராது . பிரளயத்துக்கு 
அப்புறம் ஐக்கியம் உண்டாகும் . ஆகையால் அங்கே 
சேர்க்கத் தயார்டண்ண வேண்டும் . அதற்கு 40 ஸம்ஸ் 
காரங்களும் 8 ஆத்ம குணங்களும் ரிஷிகள் சொல்லியிருக் 
கிறார்கள் . பல தர்மஸூத்திரங்களை அவர்கள் செய்து 


ஸ்காரங்கள் 


7 


ஸம்ஸ்காரங்களைச் செய்யும் முறைகளைச் சொல்லியிருக் 
கிறார்கள் . அவைகள் தான் ஸ்மிருதிகள் . 28 ஸ்மிருதி 
கள் இருக்கின்றன . அவைகளில் 18 ஸ்மிருதிகள் 
பிரதானமானவை . மற்ற பத்து உபஸ்மிருதிகள் . மனு , 
யாஜ்ஞவல்கியர் , ஹாரீதர் , பராசரர் முதலியவர்கள் ஸ்மி 
ருதிகள் செய்திருக்கிறார்கள் . 


இந்த ஸ்மிருதிகளைத் தவிர தர்ம ஸூத்திரங்கள் 
பொதுவாகச் சிலர் எழுதியிருக்கிறார்கள் . அவர்களுக் 
குள் கௌ தமர் ஒருவர் . விசேஷமாகச் சொல்லப்பட்ட 
ஒவ்வொரு கல்பஸுத்திரத்திலும் ஸம்ஸ்காரங்கள் 
சொல்லப்பட்டிருக்கின்றன . அவைகள் ஒன்றுக்கொன்று 
வித்தியாஸமுள்ள னவாக இருக்கும் . ஆபஸ்தம்பரும் 
கௌதமரும் எல்லோருக்கும் பொதுவானவைகளை எழுதி 
யிருக்கிறார்கள் . ஆபஸ்தம்பர் தனியாகவும் எழுதியிருக் 
கிறார் . கௌதமர் 40 ஸம்ஸ்காரங்களையும் 8 ஆத்ம 
குணங்களையும் சொல்லியிருக்கிறார் . ஜீவன் உடம்பை 
விட்டுப் பிரிந்தவுடன் நேரே பிரம்ம 

பிரம்ம லோகத்துக்குப் 
போய்ச் சேர இந்த நாற்பத்தெட்டும் காரணங்களாக 
இருக்கின்றன . இவைகளால் - அந்த ஸந்நிதானத்தில் 
இருக்கலாம் . அது பரமஞானியினுடைய ஸந்நிதானத் 
தில் இருப்பது போல் இருக்கும் . அசையாமல் ஆனந்த 
மாக இருக்கலாம் . அவன் அரூபமாகிற பொழுது நாமும் 
கலந்து விடலாம் . 


இந்த நாற்பது ஸம்ஸ்காரங்கள் கை கால் முதலிய 
வைகளை ஆட்டிச் செய்ய வேண்டும் . ஓர் உத்தியோகம் 
செய்ய வேண்டு மென்றால் , கையைக் காலை ஆட்டியும் , 
வாயை அசைத்தும் செய்கிறோமல்லவா ? நாற்பது கர்ம 


8 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


ரூப ஸம்ஸ்காரங்களும் எட்டு ஆத்ம குணங்களும் இருக் 
கின்றன . 

यस्यैते चत्वारिंशत् संस्काराः अष्टावात्मगुणाः स ब्रह्मणः 
सायुज्यं सलोकतां जयति । 
யார் இந்த 

நாற்பத்தெட்டையும் அநுஷ்டிக்கிறானோ 
அவன் தேராக பிரம்ம லோகத்துக்குப் போகிறான் . 
கஷ்டம் ஸுகம் என்பவை இல்லாத ஊருக்குப் போகி 
நான் ; கஷ்டமும் ஸுகமும் இல்லாமல் எப்பொழுது 
இருக்கும் ? 

எல்லாவற்றையும் ஏற்படுத்தினவனிடம் 
போனால் அப்படி யிருக்கலாம் . ஆத்ம குணங்களை ஆத்ம 
சக்தி என்று சொல்லுகிறார்கள் . 

லௌகிகமாக 
சொல்லுவது . பத்திரிகை வார்த்தை அது . ஆத்மா 
வக்குச் சக்தி இல்லை . பழைய தமிழ் ஸம்ஸ்கிருத புஸ்த 
கங்களில் ஆத்ம சக்தி என்ற வார்த்தை இல்லை . ஆத்ம 
குணங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன , அவை 
எட்டு . 


நிஷேகாதி ஸ்மசானாந்தம் நாற்பது ஸம்ஸ்காரங்கள் 
சொல்லப்படுகின்றன . 

அதாவது தாயார் வயிற்றில் 
எந்த தினத்தில் தேஹகாரணமான பதார்த்தம் இருக்க 
ஆரம்பித்ததோ 

அதுமுதல் 

தேஹம் அக்னிக்கு 
ஆஹுதியாகிற வரைக்கும் நாற்பது காரியங்கள் செய்ய 
வேண்டும் . நிஷேகமும் அக்னி ஸாக்ஷியாக செய்யப்படு 

கடைசியில் மசான கர்மாவும் அக்னி ஸாக்ஷி 
யாகச் செய்யப்படுகிறது . அன்று முதல் அக்கினியை 
அணையாமற் காத்து வரவேண்டும் . பிரம்மசாரி ஸமிதா 
தானம் தினந்தோறும் பண்ணி அக்னி காரியம் செய்ய 
வேண்டும் . கிருஹஸ்தன் ஒளபாஸனம் செய்யவேண்டும் . 


கிறது ; 


ஸப் ஸ்காரங்கள் 


9 


அக்னி 


வானப்பிரஸ்தனுக்கும் கக்ஷாக்கினி 

கக்ஷாக்கினி என்று ஓரக்கினி 
சொல்லப்பட்டிருக்கிறது . அது காட்டிற் 

செய்வது . 
ஸந்நியாஸாசிரமத்தில் 

. அவனிடம் 
ஞானாக்கினி இருக்கிறது . அவனுடைய தேஹத்துக்கு 
அக்னி ஸம்ஸ்காரம் கிடையாது . புதைப்பது மரியாதைக் 
காகச் செய்வது . நியாயமாக அவனுடைய சரீரத்தை 
நாலாக வெட்டிக் காட்டில் நாலு திக்கில் போட்டுவிட 
வேண்டும் . அது அங்கே உள்ள பிராணிகளுக்கு ஆகார 
மாகும் . ஜனங்களுக்கு உபத்திரவம் இல்லாமல் இருப்ப 
தற்காகக் காட்டில் போடவேண்டு மென்று சொல்லப்பட் 
டிருக்கிறது . அப்படிச் செய்யா விட்டால் புதைத்து 
அதன்மேல் மரம் செடிகளை வைக்க வேண்டும் . 
காட்டில் போட்டால் பிராணிகளுக்கு ஆகாரம் ஆகிறது . 
இப்படிச் செய்தால் மரங்களுக்கு எருவாக ஆகிறது . 
இப்பொழுது பிருந்தாவனம் 

கட்டுவது 

முதலியவை 
மரியாதைக்காகச் செய்பவை . 

பில்வம் , 

அசுவத்தம் 
முதலிய பெரிய மரங்களை வைக்கவேண்டுமென்று தான் 
சொல்லப்பட்டிருக்கிறது . 


ஆஹுதிபண்ணி 


விவாஹ காலத்து அக்கினியை ஒவ்வொருவரும் 
அணையாமல் வைத்துக்கொண்டு அந்த அக்கினியிலேயே 
தேஹத்தையும் திரவ்வியமாக 
ஒளபாஸனம் செய்யவேண்டும் . எல்லோருக்கும் அக்கினி 
உண்டு . விவாஹ காலத்தில் எல்லா வர்ணத்தாரும் 
ஔபாஸனம் பண்ண வேண்டும் . எல்லாரும் அக்கினி 
-யைக் காப்பாற்றி வரவேண்டும் . இப்பொழுது 
பாரஸீகர்கள் தாம் அக்கினியைக் காப்பாற்றி வருகி 
றார்கள் . அவர்களுடைய மதம் நம்முடையதிலிருந்து 
பிரிந்தது தான் . அவர்களுடைய மதக்கிரந்தத்திற்கு 


10 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


செய்து 


* ஜெண்டவள்தா என்று பெயர் ; சந்தோவஸ்தை என்பது 
அப்படி வந்திருக்கிறது . 

வந்திருக்கிறது . ஜொராஸ்த்ரர் என்பவர் 
அவர்களுடைய ஆசார்யர் . அப்பெயர் ஸௌராஷ்ட்ரர் 
என்பதன் சிதைவு தான் . இரான் தேசம் அவர்க 
ளுடையது . ஆர்யதேசம் என்பது அப்படி மாறிவிட்டது . 
அவர்கள் அக்கினி அணைந்து போனால் அதிகச் செலவு 

பெரிய பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ளு 
கிறார்கள் . நம்மிடத்தில் அக்கினி காரியம் 30 வருஷ 
காலமாகக் குறைந்து விட்டது . வாழ்க்கை மாறிவிட்டது . 
அதிக சிரத்தை இருந்தால் வைத்துக் கொண்டிருக் 
கலாம் . சிரத்தை இல்லாததற்கு இந்தக் காலப் படிப்பு 
ஒரு காரணம் . 

இந்தத் தேஹத்தால் பிரயோஜனம் ஒன்றும் 
இல்லை . இதையும் கடைசியாக ஆஹுதியாகத் தேவதை 
களுக்கு ஹோமம் செய்துவிட வேண்டும் . அதற்காகத் 

நெய்யைப் போட்டுத் திரவ்வியமாக இதை 
வைத்து ஹோமமாக்க் கொடுக்கவேண்டும் . 


தான் 


2. ஆரம்ப ஸம்ஸ்காரங்கள் 


[ 15-11-1932 ) 
ஜீவாத்மாவுக்குப் பரிசுத்தி ஏற்படுவதற்காக 40 
ஸம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன வென்று 
சொன்னேன் . அவை 

கார்ப்பாதானம் , பும்ஸவனம் ,, 
ஸீமந்தம் , ஜாதகர்மா , நாமகரணம் . அன்னப்பிராசனம் , 
சௌளம் , உபநயனம் , பிராஜாபத்தியம் முதலிய வேத 
விரதம் 4 , ஸ்நானம் , விவாஹம் அல்லது ஸஹதர்மசரிணி 
ஸம்பிரயோகம் , பஞ்சமஹாயஜ்ஞங்கள் என்னும் பத் 
தொன்பதும் , பாகயஜ்ஞங்கள் ஏழும் . ஹவிர்யஜ்ஞங்கள் 
ஏழும் ஸோமயஜ்ஞங்கள் ஏழும் ஆக இருபத்தொன்று 
ஆகும்.அஷ்டகை , அன்வஷ்டகை , பார்வணம்,சிராவணி , 
ஆக்ர ஹாயணி , சைத்ரி , ஆஸ்வயுஜி என்ற ஏழும் பாகயஜ் 
ஞங்கள் . அக்கினியா தானம் , அக்கினிஹோத்ரம் , தர்ச 
பூர்ணமாஸம் , ஆக்கிரயணம் , சாதுர்மாஸ்யம் , நிரூட 
பசுபந்தம் . ஸௌத்திராமணி என்ற ஏழும் ஹவிர்யஜ் 
ஞங்கள் . அக்னி ஷ்டோமம் , அத்யக்னிஷ்டோமம் , 
உக்த்யம் : ஷோடசி , வாஜபேயம் , அதிராத்திரம் , 
அப்தோர்யாமம் என்னும் 

என்னும் ஏழும் ஸோமயஜ்ஞங்கள் , 
இவ்வளவும் சேர்ந்து 40 ஸம்ஸ்காரங்கள் ஆகும் . இந்த 
ஸம்ஸ்காரங்களில் தினந்தோறும் பண்ணவேண்டியவை 
சில இருக்கின்றன . 

காலங்களில் 

பண்ண 
வேண்டியவை 

சில . 

ஆயுளில் ஒரு தரம் பண்ண 
வேண்டியவை சில . இவைகளுக்குள் நன்றாகத் தெரிந்து . 
கொண்டு செய்யவேண்டிய முக்கியமான ஸம்ஸ்காரங்கள் 


சில 


12 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 
பஞ்சமஹாயஜ்ஞங்கள் . அவை தினந்தோறும் செய்ய 
வேண்டியவை. 

பஞ்சமஹாய ஜ்ஞங்கள் - பிரம்மயஜ்ஞம் , தேவயஜ்ஞம் , 
பித்ருயஜ்ஞம் , மனுஷ்யயஜ்ஞம் , பூதயஜ்ஞம் என்பவை . 
மற்றவைகளில் , அநேகம் ஜன்மத்தில் ஒரு தரம் பண்ண 
வேண்டியவைகளாக இருக்கும் . ஒளபாஸனம் , அக்கினி 
ஹோத்ரம் ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டும் . தர்ச 
பூர்ணமாஸம் பதினைந்து நாளைக்கு ஒரு தரம் பண்ண 
வேண்டும் . இவைகளில் ஒளபாஸனம் பாகயஜ்ஞத்தைச் 
சேர்ந்தது ; மற்ற இரண்டும் ஹவிர்யஜ்ஞங்களைச் சேர்க் 
தவை . பாகயஜ்ஞங்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தரம் 
செய்யவேண்டும் . ஏழு ஸோமயஜ்ஞங்களும் மற்ற ஸம்ஸ் 
காரங்களும் ஜன்மத்தில் ஒருதரம் பண்ணினால் போதும் . 
இவைகளை வேறுவிதமாக வகுத்துச் சொல்லுகிறேன் . 
நித்தியம் செய்யவேண்டியவை ஏழு ; 

அவை பஞ்ச 
மஹாயஜ்ஞங்கள் , அக்கினி தே 
அக்கினி ஹோத்ரம் , 

ஔபாஸனம் 
என்பவை . தர்சபூர்ணமாஸம் , பக்ஷத்திற்கு ஒரு தரம் 
செய்யவேண்டியது . ஸம்வத்ஸரத்துக்கு ஒரு தரம் செய்ய 
வேண்டிய ஒளபாஸனத்தைத் தவிரப் பாக்கியுள்ள ஆறு 
பாகயஜ்ஞங்களும் மற்றவை எல்லாம் ஜன்மத்தில் ஒரு 
தரம் செய்யவேண்டியவை . 

ஒருபோகம் விளையும் நிலங்களில் அறுப்பறுக்கிறது 
வருஷத்துக்கு ஒருதரம் . ஜலம் தினந்தோறும் பாய்ச்ச 
வேண்டும் . இவைகளெல்லாம் ஸம்ஸ்காரங்கள் . ஆனாலும் 
அவைகளுக்குள் வித்தியாஸம் இருக்கிறது , அவைகளைப் 
போன்றவை தான் இந்த ஸம்ஸ்காரங்களும் . 
கர்ப்பாதானம் 

முதற்கொண்டு ஸம்ஸ்காரங்கள் 
சொல்லப்பட்டிருக்கின்றன . தாயார் வயிற்றில் தேஹம் 


ஆரம்ப ஸம்ஸ்காரங்கள் 


13 : 


ஏற்படுகிற க்ஷணம் முதல் ஸம்ஸ்காரங்கள் ஆரம்பமா 
கின்றன . சரீர பிண்டமானது மந்திரபூர்வமாக உற்பத்தி 
யாகவேண்டும் . கர்ப்பாதானம் , பும்ஸவனம் , ஸீமந்தம் 
என்பவை தாயார் தேஹத்துக்கு ஏற்பட்ட ஸம்ஸ்கார 
மென்று நினைக்கிறார்கள் . அது தப்பு . 

அது தப்பு . அவை உள்ளே 
யிருக்கிற ஜீவனைக் குறித்தவை . அந்த ஜீவனுடைய 
பரிசுத்திக்காக ஏற்படுபவை . கர்ப்பத்திலுள்ள வேறொரு 
ஜீவனை உத்தேசித்துப் பண்ணப்படுபவைகளாதலினால் 
அந்த ஸம்ஸ்கார விஷயத்தில் தாயார் முதலியவர் 
களுக்குப் பொறுப்பு அதிகம் . தங்களுக்காக என்றால் 
வேண்டாம் என்று எண்ணலாம் . வேறொரு ஜீவனுக்காக 
யிருப்பதால் அநாதரவு பண்ணக்கூடாது . 


தேஹம் வெளியில் வருவதற்கு முன்பு பண்ணப்படு 
பவை , கர்ப்பாதானம் , பும்ஸவனம் , ஸீமந்தம் என்னும் 
மூன்று ஸம்ஸ்காரங்களும் . பும்ஸவனம் மூன்றாவது மாதக் 
கர்ப்பத்தில் செய்யவேண்டும் . ஆறு அல்லது எட்டாவது 
மாதத்தில் ஸீமந்தம் பண்ண வேண்டும் . இவ்வளவு 
ஸம்ஸ்காரங்களையும் பரமேசுவரப் பிரீதிக்காகப் பண்ணு 
கிறேன் என்று ஸங்கல்பம் செய்து கொண்டு பண்ண 
வேண்டும் . இவ்வளவும் அவருடைய கிருபையைப் 
பெரறுவதற்காகத்தான் பண்ணுவது . 
நம்முடைய ஸ்ரீ ஆசார்யஸ்வாமிகள் 

ஆசார்யஸ்வாமிகள் கைலாஸத் 
திற்குப் போகும் பொழுது சிஷ்யர்களெல்லாம் , பரமேசு 
வரனுடைய கிருபையைப் பெற ஸுலபமான வழி ஒன்று 
சொல்லவேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் . 
வரையிலும் சொன்ன வேதாந்த விஷயங்களில் ஒன்றும் 
புரியவில்லை . ஸுலபமாக ஒன்று சொல்லவேண்டும் 


என்று 


14 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 

வேண்டிக் கொண்டார்கள் . அப்பொழுது ஸ்ரீ 
ஆசாரியர்கள் ஐந்து சுலோகங்களைச் சொன்னார் . 


वेदो नित्यमधीयतां तदुदितं कर्म स्वनुष्ठीयतां 
तेनेशस्य विधीयतामपचितिः काम्ये मतिस्त्यज्यताम् । 
पापौधः परिधूयतां भवसुखे दोषोऽनुसन्धीयताम् 
आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात्तूर्णं विनिर्गम्यताम् ॥ १ ॥ 


என்பது அவைகளில் ஒன்று . நித்தியம் வேதாத்திய 
யனம் செய்ய வேண்டும் . கர்மாவைத் தவறாமல் அநுஷ் 
டானம் பண்ணு . அந்தக் கர்மா தான் ஈசுவர பூஜை . 
அவர் எந்த எந்தக் காரியத்தை எப்பொழுது பண்ணச் 
சொல்லியிருக்கிறாரோ அப்படிச் செய்து வருவது தான் 
பூஜை என்ற கருத்து இதில் இருக்கிறது . சிலபேர் 
உத்ஸவம் , பூஜை , பஜனம் முதலியவை பண்ணிக்கொண் 
டிருக்கிறார்கள் . வேறு சிலபேர் ஒளபாஸனம் , அக்கினி 
ஹோத்ரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் . அவர்களைப் 
பார்த்துப் பூஜை பண்ணுகிறவர்கள் , " இவர்கள் என்ன 
பண்ணி என்ன பிரயோஜனம் . கொஞ்சங்கூடப் பக்தி 
கிடையாது ? " 

என்று 

தூஷிக்கிறார்கள் . அவர்கள் 
இவர்களைப் பார்த்து , கொஞ்சங்கூட ஆசார அநுஷ் 
டானங்கள் இல்லை . தாளம் போட்டுக்கொண்டிருக்கிறார் 
கள் . மிலேச்சரைப்போல இருக்கிறார்கள் . அகங்காரம் 
தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் . நியாய 

மத்தியஸ்தமாகப் பார்த்தால் கர்மாநுஷ்டானம் 
பண்ணுவது தான் பெரிய பக்தி என்று தெரியவரும் . 
அது தான் பஜனை . 


மாக 


ஆரம்ப ஸம்ஸ்காரங்கள் 


15 


ஒரு பிரபுவிடம் இரண்டு வேலைக்காரர்கள் இருக் 
கிறார்கள் . ஒருவன் எப்பொழுதும் எதிரில் 

எதிரில் நின்று 
கொண்டு பிரபுவை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே 
இருக்கிறான் . மற்றொருவன் பேசவே மாட்டான் , எதிரில் 
வர மாட்டான் . பிரபு எந்தக் காரியத்தைச் செய்ய 
வேண்டுமென்று மனதில் நினைக்கிறானோ அந்தக் காரியத் 
தைச் செய்வான் . பொதுஜனங்கள் கிட்ட இருக்கிறவனி 
டத்தில் தான் பிரபுவுக்குப் பிரியம் என்று நினைத்துக் 
கொண்டிருப்பார்கள் . ஆனால் வேலை செய்கிறவனிடக் 
தான் அவனுக்குப் பிரியம் இருக்கும் . அசடனாயிருந்தால் 
தான் ஸ்தோத்திரம் பண்ணுபவனிடத்தில் அதிகப் பிரிய 
மாக இருப்பான் . அவனைப்போல ஈசுவரன் அசட்டுப் 
பிரபுவாக இருந்தால் வெறும் ஸ்தோத்திரம் செய்பவ 
னிடத்தில் அதிகப் பிரியமாக இருப்பான் . அவன் 
விதித்த கர்மாநுஷ்டானங்களைச் செய்வது தான் பூஜை . 
அதனால் தான் பரமேசுவரப்ரீத்யர்த்தம் என்று ஸங்கல் 
பம் செய்துகொண்டு கர்மாக்களைச் செய்ய வேண்டும் . 
வாஸ் தவமான கர்மாநுஷ்டானம் , பக்தியும் கர்மாவும் 
கலந்தது தான் . அதனால் தான் நம்முடைய ஸ்ரீ ஆசார் 
யர்கள் கர்மாநுஷ்டானம் செய்வது தான் பரமேசுவர 
பூஜை என்று சொல்லியிருக்கிறார் . 


இவ்வளவுக்கும் அஸ்திவாரம் பரமேசுவரனுக்கு 
அர்ப்பணம் செய்யவேண்டுவது. 

கடைசியில் 
தனரான் புர் என்று சொல்லுகிறோம் . எல்லா ஸம்ஸ் 
காரத்துக்கும் தனித்தனியாக மந்திரங்களையும் அர்த் 
தத்தையும் சொல்லுவது என்பது முடியாத காரியம் . 
எல்லாவற்றிற்கும் முதலில் ஸங்கல்பமும் கடைசியில் 
அர்ப்பணமும் செய்கிறோம் . இந்த இரண்டும் இன்னவை , 


16 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


இன்ன அர்த்தம் 


உடையவை 


என்று 


தெரிந்தால் 


கல்லது . 


லௌகிகர்களுக்கு ஸங்கல்பம் முதலியவைகளில் 
நிரம்ப அசிரத்தை இருக்கிறது . ஏதோ உபாத்தியாயர் 
சொன்னாரென்று நினைக்கிறார்கள் . அசட்டை செய்கிறார் 
கள் . அவற்றின் அர்த்தம் தெரிந்து கொள்ளுவது கஷ்ட 

காரியம் அல்ல . சிரத்தை யிருந்தால் தெரிந்து 
கொள்ளலாம் . அமெரிக்காவில் நடக்கிற பரீக்ஷைக்கு 
என்ன பாடம் { Syllabus ) என்பதைத் தெரிந்து கொள்ளு 
கிறார்கள் . எதையும் சிரத்தையிருந்தால் தெரிந்து 
கொள்ளலாம் . 
यदेव विद्यया करोति श्रद्धयोपनिषदा तदेव वीर्यवत्तरं भवति । 

( சாந்தோக்யோபநிஷத் ) 
यदेव विद्ययेति हि । 

( பிரம்மஸூத்திரம் .) 
ஒரு கர்மாவை அர்த்தம் அறிந்து கொண்டு பண்ணி 
னால் அது வீர்யவத்தரம் ஆகிறது . தரம் என்பதனால் அறி 
வில்லாமல் பண்ணினால் வீர்யவத் ஆகிறதென்று தெரி 
கிறது என்று ஸ்ரீ ஆசார்யர்கள் சொல்லியிருக்கிறார்கள் , 
எனக்கு ஒன்று தோன்றுகிறது : தெரிந்து கொள்ளாம 
பண்ணினால் அதிகப் பிரயோஜனம் உண்டு ; தெரிந்தால் 
அவ்வளவு இல்லை என்று எனக்குத் தோற்றுகிறது . 
அது எப்படி ? 

ஒரு கலெக்டர் இருக்கிறார் . அவருக்கு ஒருவர் வக்கீலை 
வைத்து மனு எழுதுகிறார் . ஒரு குடியானவன் யாராவது 
ஒருவரிடம் எழுதி கலெக்டரிடம் நேரில் கொடுக்கிறான் . 
அவனுக்கு ஓரெழுத்துக்கூட தெரியாது . எப்படியாவது 
நல்லது பண்ணவேண்டும் என்று மனுவைக் கொடுக் 


ஆரம்ப ஸம்ஸ்காரங்கள் 


17 


கிறான் . கலெக்டர் பார்த்தார் பாவம் ! ஒன்றும் தெரியாது ! 
நம்பிக்கை மாத்திரம் இருக்கிறது என்று எண்ணி 
நல்லது பண்ணுவார் . 

அதைப்போன்றது தான் மந்திரமும் . மந்திரத்துக்கு 
அர்த்தம் ஈசுவரனுக்குத்தான் தெரியும் . நாம் போக்கிரித் 
தனமாக இருக்கக்கூடாது . வக்கீல் வைத்துப் பேசினால் 
குற்றமானால் கலெக்டர் கோபித்துக் கொள்ளுவார் . 
தெரிந்து தப்பாகப் பண்ணினால் அதிகக் கோபம் உண் 
டாகும் . தெரியாமல் தப்பாக இருந்தால் தெரியாமல் 
பண்ணுகிறான் என்று மன்னிப்பு ஏற்படும் . என்ன ஸார் ! 
அர்த்தம் தெரியவில்லை . அதைப் பண்ணி என்ன பிர 
யோஜனம் ? என்று சொல்லுவது தப்பு . அர்த்தம் 
தெரியாமல் பண்ணுவது தான் வீர்யவத்தரமாக எனக்குத் 
தோன்றுகிறது . 

எல்லா ஸம்ஸ்காரங்களுக்கும் ஆரம்பத்தில் பரமேசு 
வரப் பிரீதிக்காக என்ற ஸங்கல்பமும் 

கடைசியில் 
ஜனார்த்தன : பிரீயதாம் என்பதும் சொல்லவேண்டும் . 
அந்த இரண்டினுடைய அர்த்தங்களையும் தெரிந்து 
கொள்ளலாம் . 

ஸங்கல்பத்தில் முதலில் தேச பக் கணக்கு 
சொல்லப்படும் . 

அவைகளை முன்பு ஒரு 
சொன்னேன் . 

ममोपात्तसमस्तदुरितक्षयद्वारा परमेश्वरप्रीत्यर्थम् । 
என்று பின்பு சொல்லுகிறோம் . 

என்னுல் ஸம்பாதிக்கப்பட்ட எல்லா பாபங்களையும் போக்கிப் 
பரமேசுவரனுடைய பிரீதி உண்டாகும் பொருட்டு என்பது இதன் 
அர்த்தம் . இன்று வரையில் நாம் நிறையப் பாபத்தை 

2 


நாள் 


த 


18 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


ஸம்பாதித்திருக்கிறோம் . அந்த ஸாமான் கஷ்டமானது 
அதைப் போக்கவேண்டும் ; அலம்பவேண்டும் , அதனால் 
என்ன பிரயோஜனம் ? நம்முடைய ஹிருதயம் பரமேசு 
வரனுடைய ஸ்தானம் . அதில் குப்பை நிறைய இருக் 
கிறது , நான் இங்கே பூஜைக்கு வருகிறேன் . அப்பொழுது 
இங்கே குப்பை நிரம்ப இருந்தால் மிகவும் வருத்தமாக 
இருக்கும் . குப்பையை, எடுத்துவிடவேண்டும் . நம்முடைய 
ஹிருதயத்திலுள்ள குப்பையைப் போக்கவேண்டும் . அப் 
பொழுது தான் ஸ்வரூபம் தெரியும் . இப்பொழுது 
பிரகாசம் தெரியாமல் ஆபாஸமாக இருக்கிறது . வந்து 
உட்காரவேண்டுமானாலும் 

குப்பையைப் 
போக்க வேண்டும் . இரண்டு விதத்திலும் குப்பைகள் 
போக்க வேண்டும் . நமக்கோ குப்பையைச் சேர்க்கிறதே 
தொழிலாக இருக்கிறது . துரிதக்ஷயத்வாரா , அதாவது 
பாபம் போன வழியாகப் பரமேசுவரனுடைய பிரீதி உண் 
டாகும் . எல்லாவி தமான கர்மாக்களும் அதற்காகத்தான் 
ஏற்படுகின்றன . மற்ற 

மந்திரங்களுக்கு எவ்வளவு 
அர்த்தம் இருந்தாலும் இந்த மந்திர அர்த்தம் தெரிந்து 
பரமேசுவர பிரீதியை உத்தேசித்துச் சொன்னால் தான் 
பிரயேர் ஜனப்படும் . 


ஒரு காரியத்தில் 

தவறிப்போனால் பிராயச்சித்தம் 
பண்ணுகிறோம் . அகால ஸந்தியாவந்தனத்துக்காகப் 
பிராயச்சித்த அர்க்கியம் ஏற்பட்டிருக்கிறது . அந்தப் 
பிராயச்சித்தத்திலும் தப்பு வந்தால் என்ன பண்ணு 
கிறது . அதற்காக எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஒரு 
பிராயச்சித்தம் இருக்கிறது . ஹேமாத்ரி என்று ஒரு 
புஸ்தகம் இருக்கிறது . அது பிராயச் சித்தங்களைப் 
பற்றிச் சொல்லுகிறது . 


ஆரம்ப ஸம்ஸ்காரங்கள் 


19 


வரி , 


எல்லா பிராயச் சித்தத்துக்கும் மேலான பிராயச் 
சித்தம் கிருஷ்ணஸ்மரணம் . முதலில் 

பரமேசுவர 
ஸ்மரணம் ; கடைசியில் 

கிருஷ்ண ஸ்மரணம் செய்ய 
வேண்டும் . இவை சிவ விஷ்ணு அபேதத்தையும் காட்டு 
கின்றன . இப்படி நினைத்து உற்பத்தி முதல் அவஸான 
காலம் வரையில் பரமேசுவரனுடைய ஞாபகத்தோடு 
கர்மாக்களைச் செய்ய வேண்டும் . 

ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு தேவதையின் 
த்வாரா அர்ப்பணம் பண்ணப்படுகிறது . நாம் வரி 
செலுத்துகிறோம் . அவைகளெல்லாம் ஒரே ராஜாங்கத் 
துக்குப் போகின்றன . தொழில் வரி , மோட்டார் 
நிலவரி முதலிய பலவரிகள் இருக்கின்றன . ஒவ்வொன் 
றுக்கும் ஒவ்வோரிடம் உண்டு . ஒவ்வொரு முத்திரைக் 
கடுதாசி உண்டு . அதுபோல ஒவ்வொரு கர்மாவுக்கும் 
காலம் ,மந்திரம் , தேவதை, திரவியம் என்று தனித்தனியே 
பிரிவுண்டு . ஒவ்வொன்றுக்கும் கிரமம் வேறு வேறாக 
இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பரம தாத்பரியம் 
பரமேசுவரனுக்கு அர்ப்பணம் பண்ணுவது தான் . நாம் 
செலுத்துகிற வரிகளைப் பற்றியும் , வரி செலுத்துகிற 
நம்மைப் பற்றியும் நம்முடைய அரசனுக்கு நன்றாகத் 
தெரியாது . பரமேசுவரனாகிய அரசனுக்கு ஒவ்வொரு 
வருடைய விஷயமும் நன்றாகத்தெரியும் . 

ஒவ்வொரு கர்மாவுக்கும் மந்திரம் , திரவியம் , 
தவதை என்ற மூன்று கிரமங்கள் உண்டு . 

பிறப்பதற்கு முன்பு செய்ய வேண்டிய மூன்று கர்மாக் 
களைச் சொன்னேன் . பிறந்தவுடன் ஜாதகர்மா செய்ய 
வேண்டும் . அப்புறம் பதினோராவது நாள் நாமகரணம் 
செய்ய வேண்டும் . ஆறாவது மாதம் அன்னப்பிராசனம் 


20 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


பண்ண வேண்டும் ; முதலில் அன்னத்தை ஊட்டுகிற 
கர்மா அது . அதுவும் பரமேசுவர பிரீதியாகச் செய்ய 
வேண்டும் . 

கர்ப்பாதானம் முதல் நாமகரணபரியந்தம் உள்ளவை 
குழந்தைக்காகப் பெற்றோர்கள் பண்ணுபவை . தாயார் 
மருந்து சாப்பிட்டால் குழந்தைக்குத் தேஹபரிசுத்தி 
ஏற்படுகிறது . அதைப்போலவே தாயார் தகப்பனாருடைய 
சித்தவிருத்தி எப்படி இருக்கிறதோ அப்படியே உள்ளே 
இருக்கும் ஜீவனுக்கும் ஸாத்விகஸ்வபாவமோ , பாப அபி 
விருத்தியோ உண்டாகும் . மனது சாந்தமாக இருந்து ஒரு 
ஸமாசாரம் எழுதி அதைப் படித்துப் பார்த்தால் நன்றா 
யிருக்கும் . கோபமாக இருக்கும் பொழுது எழுதி 
அப்புறம் பார்த்தால் நன்றாக இருப்பதில்லை . சரீரத் 
திலும் அப்படியே குண தோஷங்கள் ஏற்படுகின்றன . 
அவயவஸந்திவேசம் உண்டாகும் பொழுது தாய் 
தகப்பனுக்கு எந்தக் குணம் ஏற்படுகிறதோ அது 
உள்ளே இருக்கும் ஜீவனுக்கும் உண்டாகும் . மனோ 
பாவனையை அநுஸரித்துக் குணங்கள் ஏற்படுகின்றன. 

இத்தகைய கர்மாக்களைப் பணக்காரர்கள் உரிய 
காலத்தில் பண்ணாமல் சேர்த்துப் பண்ணி விடுகிறார்கள் . 
வைதிகர்கள் கிரமமாகப் 

பண்ணுகிறார்கள் ; ஆனால் 
அவர்கள் அதையே ஜீவனமாக வைத்துக்கொள்ளு 
கிறார்கள் . மற்றவர்கள் எதையும் கவனிப்பதில்லை . 
அந்த அந்தக் காலத்தில் அந்த அந்த மந்திரத்தைச் 
சொல்லி அந்த அந்த திரவியங்களைக் கொண்டு அந்த 
அந்த ஸம்ஸ்காரத்தைச் 

செய்யவேண்டும் . 

எல்லா 
வற்றுக்கும் பெரிய காரியம் பரமேசுவரார்ப்பணம் 
பண்ணிச் செய்வது . 


ஆரம்ப ஸம்ஸ்காரங்கள் 


21 


அன்னப்பிராசனத்துக்கப்புறம் சௌளம் செய்ய 
வேண்டும் . அது சிகை வைக்கிறது . அந்தக் கர்மாவும் 
பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட வேண்டும் . ஸத் 
கர்மாவுக்கு உபயோகமாக இருக்க அது 

பண்ண 
வேண்டும் . சிகை எடுப்பது மந்திரபூர்வமாக எடுக்க 
வேண்டும் . ஸந்நியாஸிகள் மந்திரபூர்வமாகத் தான் 
எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் . மந்திர பூர்வமாக 
வைத்துக்கொண்ட சிகையைப் பரமேசுவரனுக்கு முன்பு 
பண்ணின பிரதிஜ்ஞைக்கு விரோதமாக இஷ்டப்படி 
எடுத்துவிடுவது தப்பு . சிகையை எடுப்பது ஒரு பெரிதா 
என்று கேட்கலாம் . பொய் சொல்லுகிறது தப்பு 
அல்லவா ? அது எவ்வளவு தப்போ அவ்வளவு தப்பு 
இதுவும் . பரமேசுவரப்பிரீ தியாக ஸங்கல்பம் பண்ணிக் 
கொண்டு ஸம்ஸ்காரம் பண்ணி , வைத்துக்கொண்டதைக் 
க்கீரையாக் எண்ணி 

பானபடி 

எடுக்கக் 
கூடாது . 

சிவலிங்கப் பிரதிஷ்டை செய்கிறார்கள் . வேல் , 
ஸாளக்கிராமம் வைத்துப் பூஜை செய்கிறார்கள் . பின்பு 
கோபித்துக்கொண்டு எடுத்து எறிந்துவிடலாமா ? 
அகஸ்மாத்தாகப் போனால்- திருடன் கொண்டுபோனால் 
பாதகம் இல்லை . நாமாக வைத்ததை நாமாக வேண்டு 
மென்று மாற்றுவது பெரிய தப்பு . சௌளத்தைமட்டும் 
ஸங்கல்பத்தோடு பண்ணிக்கொண்டு அப்புறம் இஷ்டப் 
படி பண்ணுவது தப்பு . இப்படி பண்ணுகிறவர்கள் 
முதலில் அதைப் பண்ணாமல் இருக்கவேண்டும் . மந்திர 
பூர்வமாக வைத்த சிகையை இஷ்டப்படி எடுப்பது 
தப்புத்தான் . அதற்காகத்தான் ஸந்நியாஸாசிரமத்தில் 
அதை எடுக்கும்பொழுது மந்திரபூர்வமாக எடுக்கிறார்கள் . 


கிள்ளு 


மனம்பே 


22 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


ஜாதகர்மா முதலியவற்றை இனிமேல் பண்ண 
முடியாது . புனருபநயனம் பண்ணலாம் . அதற்குக்கீழே 
இருப்பவற்றைச் செய்ய முடியாது . உபநயனம் அறிவு 
வந்தபோது செய்வது . * பிக்ஷாசர்யம் சர அதாவது 
பிக்ஷை எடு என்று ஆசாரியன் சொன்னால் பாடம் * 
என்று அவன் பதில் சொல்லுகிறான் ; உபநயன காலத் 
துக்கு முன்பே ஸம்ஸ்கிருத ஞானம் இருக்கவேண்டும் . 
அப்பொழுது உபநயன மந்திரம் சொன்னால் அர்த்தம் 
தெரியும் . குழந்தைக்குத் தெரிந்தால் நிரம்ப பக்தி 
உண்டாகும் . குழந்தைப் பருவத்திலேயே நமது மனதில் 
நாஸ்திக்யம் வந்துவிட்டது . அதனால் அது 
இருக்கிறது . ஆஸ்திகத்தை அப்படியே போதித்தால் 
அதுவும் பலமாக நிற்கும் . 


பலமாக 


உபநயனம் முதல் பண்ணப்படும் ஸம்ஸ்காரங்கள் 
அறிவு வந்த பின்பு ஏற்படுபவை . 


எந்த ஸம்ஸ்காரத்தையும் உரிய காலத்தில் பண்ண 
வேண்டும் . அதனால் பாபபரிகாரம் 

ஏற்படுகிறது . 
வேறொரு காரியம் பண்ணிப் பாபம் ஸம்பாதித்திருக் 
கிறோம் . அதை நீக்க மனம் வாக்குக் காயங்களால் ஸம்ஸ் 
காரம் பண்ணவேண்டும் . நாம் பாபம் அந்த மூன்றி 
னாலேயும் பண்ணியிருக்கிறோம் . மன தால் கெட்ட 
எண்ணம் நினைத்திருக்கிறோம் . வாக்கால் பொய் பேசி 
யிருக்கிறோம் . தேஹத்தால் பொய் பண்ணியிருக்கிறோம் . 
பொய் பண்ணுவது என்ன ? பாசாங்கு பண்ணுவது 
தான் பொய் பண்ணுவது . மனோ வாக்காயங்களால் 
பண்ணிய பாபங்களை 

அவைகளாலே 

காரியங்களைப் 
பண்ணிப் போக்கிக்கொள்ள வேண்டும் . 


ஆரம்ப ஸம்ஸ்காரங்கள் 


23 


மனதினால் பரமேசுவரத்தியானம் பண்ணி அர்ப் 
பணம் பண்ண வேண்டும் ; வாக்கினால் மந்திரம் சொல்ல 
வேண்டும் ; காயத்தால் காரியம் பண்ணவேண்டும் . 
இந்த மூன்றினாலும் ஸம்ஸ்காரம் பண்ணி மூன்றினாலும் 
பண்ணின பாபத்தைத் தீர்த்துக்கொள்ள வேண்டும் . 
எல்லாம் பரமேசுவரப்பிரீதிக்காக என்று எண்ணிச் 
செய்யவேண்டும் . எல்லாவற்றையும் பரமேசுவரார்ப் 
பணம் பண்ணவேண்டும் . எதையும் காலத்திற் பண்ண 
வேண்டும் . 

ஸம்ஸ்காரங்களைச் செய்து வந்தால் நல்ல ஸந்ததி 
உண்டாகும் . வைதிகஸந்ததியார் சிஷ்டர்களாக இருக் 
கிறார்கள் . புத்தி அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது . 
அது ஸம்ஸ்காரப் பிரயோஜனந்தான் . முன்பு இருந் 
தவர்கள் செய்தது இரண்டு அல்லது மூன்று தலை 
முறைக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது . அந்த எல்லை 
தாண்டிப்போனால் அப்புறம் கஷ்டந்தான் . வைதிக 
ஸந்ததியிற் பிறந்த குழந்தைகள் லௌகிகத்தில் பிரவே 
சித்தால் அதிகமாகக் கீழே போகிறார்கள் . 
அடைத்துவைத்ததைத் திறந்து விட்டால் வெகுவேக 
மாக ஜலம் போகிறமாதிரி அவர்கள் தாம் கடுமையாக 
லௌகிகத்தில் இறங்கிவிடுகிறார்கள் . 
நம்முடைய முன்னோர்கள் ஸம்ஸ்காரம் 

பண்ண 
வில்லை ; அதனால் நமக்கு நன்மை 

உண்டாகவில்லை 
என்ற 

குறை நமக்கு இருக்கலாம் . அதைப்போல 
நம்முடைய குழந்தைகள் குறைகூறாமல் நாம் நல்ல ஸம்ஸ் 
காரங்களைப் பண்ணி வைக்கவேண்டும் . 


மடை 


3. பிரம்மசரியமும் விவாஹமும் 

( 16-11-1932 ) 
மாதா பிதாக்களிடத்தில் ஏதாவது பாபதோஷங்க 
ளிருந்தால் அவை அவர்களிடத்திலுண்டாகிற ஜீவனை 
யும் பாதிக்கும் . அதற்காக ஒரு ஜீவன் யாருடைய கர்ப் 
பத்தில் வாஸம் பண்ணுகிறதோ எந்தப் பிதாவால் 
உண்டாகிறதோ அவர்களுடைய தோஷங்கள் அந்த 
ஜீவனுக்கு ஏற்படாமலிருப்பதற்காக ஸம்ஸ்காரங்கள் 
செய்யவேண்டும் . மாதா பிதாக்களிடம் துர்க்குணங்கள் 
உண்டு. அவை அவர்களால் ஏற்படும் ஜீவன்களுக்கு 
உண்டாகாமலிருக்க ஸம்ஸ்காரங்கள் செய்யவேண்டும் . 
அந்த தோஷங்கள் கார்ப்பிகம் என்றும் பைஜிகம் 
என்றும் இரண்டு வகைப்படும் . கார்ப்பிகம் தாயால் 
உண்டாவது ; பைஜிகம் தந்தையால் உண்டாவ . 

வது . 
இந்த தோஷங்களின் நிவாரணத்திற்காக உபநயனம் 
வரையில் உள்ள ஸம்ஸ்காரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன . 
அவைகளைச் செய்யவேண்டியவர்கள் மாதா பிதாக்கள் . 
உபநயனம் வரைக்கும் ஸம்ஸ்காரங்களைச் செய்துகொள்ள 
புத்திரனுக்கு அருஹமான வயது வரவில்லை . 

உபநயனம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமென்ன ? 
நயனம் என்றால் அழைத்துக்கொண்டுபோவது 

என்று 
அர்த்தம் . பார் கண்ணுக்கு நயனம் என்று 
பெயர் . அது நம்மை அழைத்துக்கொண்டு போகிறது . 
அது எப்படித் தெரியும் ? கண் இல்லாத பொழுது அது 
தெரிகிறது . அப்பொழுது ஒருவன் அழைத்துக்கொண்டு 
போகவேண்டும் . அந்தக் காரியத்தைத்தான் 


கண் 


பிரம்மசரியமும் விவாஹமும் 


25 


செய்கிறது . நாயகன் ( Leader ) அழைத்துக்கொண்டு 
போகிறவன் . உப -சமீபத்தில் , நயனம்.உபநயனம் கிட்ட 
அழைத்துக்கொண்டு போகிறது . யார் கிட்ட அழைத் 
துக்கொண்டு போகிறது . ஒருவனைக் குருவுக்கு ஸமீபத் 
தில் அழைத்துக்கொண்டு போகிறது . உபநயனம் . 
யார் ? வே தவித்துக்கள் .. முதல் . ஆசிரமத்துக்கு ஒரு 
குரு ; கடைசி ஆசிரமத்துக்கு ஒரு குரு . முதல் ஆசிரம 
குரு வே தவித் . கடைசி ஆசிரமத்துக்குக் குரு பிரம்மவித் . 
வேத வேதாங்கம் அறிந்தவர்கள் முதல் ஆசிரமத்துக்குக் 

எல்லாவற்றையும் விட்டு பிரம்மஜ் ஞானம் 
அடைந்தவர்கள் கடைசி ஆசிரமத்துக்குக் குரு . வித்தை 
யைத் தெரிந்து கொள்வது 
ஞானத்தைத் தெரிந்துகொள்வது கடைசி ஆசிரமம் . 


முதல் 


ஆசிரமம் . 


உபநயனம் பிரம்மசரியத்துக்கு ஆரம்பம் . அதன் 
முடிவு ஸமாவர்த்தனம் . உபநயனம் முதல் ஸமாவர்த் 
தனம் வரையில் இருப்பது பிரமமசரியம் . ஸமாவர்த் 
தனம் என்றால் திரும்பிவருகிறது என்று அர்த்தம் . 
போன 

இடத்திலிருந்து தான் திரும்பிவரவேண்டும் . 
அத்தியயனத்தைப் பூர்த்தி பண்ணிவிட்டு அகத்திற்கு 
வருவது ஸமாவர்த்தனம் . இதனால் , கொண்டுபோய் 
விட்டது முதல் திரும்பிவருகிற வரையில் அகத்தில் 
இல்லை என்று தெரிகிறதல்லவா ? அந்தக் காலத்தில் 
குருஸந்நிதானத்தில் இருக்க வேண்டும் . உபநயனம் 
பூர்வாங்கம் . அங்கம் என்றால் பிரதானம் ஒன்று வேண் 
டும் , பிரதானத்திற்கு அங்கி என்று ஒரு பெயருண்டு . 
அது பிரம்மசரியம் . அதற்கென்ன அர்த்தம் ? பிரம்ம 
என்ற பதத்திற்கு ஆறு அர்த்தங்கள் இருக்கின்றன . 
பிரம்மசரியம் என்ற இடத்தில் பிரம்ம என்பதற்கு வேதம் 


26 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


என்பது அர்த்தம் . வேதத்தை ஸ்வாதீனப்படுத்தவே 
ஒரு ஆசிரமும் ஏற்பட்டிருக்கிறது . அது தான் பிரம்ம 
சரியம் . அதற்குப் பூர்வாங்கம் உபநயனம் . அந்த ஆசி 
மத்திற்குக் கடைசிப் பக்ஷமாக ஏற்பட்ட காலம் பன்னி 
ரண்டு வருஷங்கள் . ஒரு வேதத்தை ஸாங்கோபாங்கமாக 
அத்தியயனம் பண்ணுவதற்குப் பன்னிரண்டு வருஷங் 
கள் வேண்டும் . 

பிரம்ம என்பதற்கு ஆறு அர்த்தங்கள் உண்டென் 
பதைச் சொன்னேன் . பிரமம் என்பது விஷ்ணுவுக்கு ஒரு 
பெயர் . பரமசிவனுக்கும் ஒரு பெயர் . பிராம்மண ஜாதி , 
தபஸ் , பரமாத்மஸ்வரூபம் என்பவைகளுக்கும் அந்தப் 
பெயருண்டு . பிரம்மா என்று நீட்டினால் சதுர்முகனுக்குப் 
பெயராகிறது . 

பிரம்மசரியம் என்பது வேதாத்தியயனம் பண்ணு 
வதற்கேற்பட்ட ஒரு தீக்ஷை . அதற்குப் பூர்வாங்கமாக 
ஏற்பட்ட ஒரு 

காரியம் உபநயனம் . பரிஷேசனம் 
ஏற்பட்டதெதற்கு ? அது போஜனத்திற்கு அங்கம் . உப 
நயனம் பண்ணிவிட்டு வேதாத்தியயனம் பண்ணாமலிருப் 

பரிஷேசநம் பண்ணிச் சாப்பிடாமலிருப்பதைப் 


போன்றது . 


உபநயனம் என்கிற பூர்வாங்கத்திற்கும் , ஸமாவர்த் 
தனம் என்கிற உத்தராங்கத்திற்கும் நடுவில் நான்கு 
விர தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன . அவை , பிராஜாபத் 
தியம் , ஸெளம்யம் , ஆக்னேயம் , வைச்வதேவம் 
என்பவை . 

வேதம் என்பது மந்திர ஸமூஹம் . மந்திரமாகச் 
சேர்த்து வைத்திருப்பது வேதம் . லோகத்தில் எவ் 
வளவோ மந்திரங்களிருக்கின்றன . ராம மந்திரம் , நரஸிம்ம 


பிரம்மசரியமும் விவாஹமும் 


27 


மந்திரம் , பஞ்சாக்ஷர மந்திரம் , தேள் மந்திரம் , பாம்பு 
மந்திரம் , த்ருஷ்டி மந்திரம் , ஆபிசார மந்திரம் , ஜால 
வித்தை மந்திரம் , பில்லி சூன்ய மந்திரம் இப்படி எத் 
தனையோ நல்லவகைகளும் கெட்டவகைகளுமான மந்திரங் 
களிருக்கின்றன . எந்த மந்திரமானாலும் அதை உபா 
ஸனை பண்ணி , ஸித்தி பெற்றுப் பிரயோஜனம் அடைய 
வேண்டுமானால் அதற்கென்று ஏற்பட்ட காலத்தில் சில 
நியமங்களோடு 

உபாஸனை செய்ய வேண்டும் . இன்ன 
நாளில் , இன்ன ஸமயத்தில் , தூபங் காட்டி இப்படிப் 
பண்ண வேண்டும் என்று சில மந்திரங்களுக்கு நியதி 
உண்டு . கிரஹண காலத்தில் ஜபிக்க வேண்டிய சில 
மந்திரங்களுண்டு . எந்த மந்திரத்துக்கும் நியமம் உண்டு . 
அப்படி நியமத்தோடிருந்தால் தான் மந்திரத்தினால் பிர 
யோஜனம் உண்டு . வேதம் மந்திர ஸமூஹமா தலால் , 
அதை அத்தியயனம் பண்ணுவதற்குச் சில நியமங் 
களோடு இருக்கவேண்டும் . அப்பொழுது தான் அந்த 
மந்திரங்களால் பிரயோஜனம் உண்டாகும் . ஒரு ஜீவன் 
பிறந்து , வளர்ந்து நன்றாக இருந்து , கிருஹஸ்தனாகி , 
பிரஜைகளை அடைந்து , அவர்களும் கடைத்தேற வழி 
பண்ணித் தன்னுடைய ஜன்மர்வும் கடைத்தேறச் செய் 
வதற்கு எந்த மந்திரங்களைச் சொல்லிக் கர்மாக்களை 
அனுஷ்டிக்க வேண்டுமோ அந்த மாதிரி மந்திரங்கள் 
சேர்ந்தது வேதம் . அப்படி ஒரு சாகையை அத்திய 
யனம் பண்ணுபவன் சுரோத்திரியன் என்று சொல்லப் 
படுவான் . 


எந்த மந்திரஸித்திக்கும் நியமம் அவசியம் வேண்டும் . 
ஆத்மா 

கடைத்தேறுவதற்கு வேதம் இருக்கிறது 
அதற்கு ஒரு நியமம் வேண்டும் . வேத ஸமூஹம் முழுவதற் 


28 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


அவைகளை 


கும் ஏற்பட்ட நிமயம் பிரம்மசரியமாகும் . ஒவ்வொன்றுக் 
கும் தனித் தனி நியமங்கள் இருக்கின்றன . அவ்வளவுக் 
கும்சேர்ந்து மொத்த விரதம் பிரம்மசரியம் . தனித்தனிப் 
பிரிவுக்குத் தனித்தனி விர தங்கள் இருக்கின்றன . 
வேதத்தை நான்கு காண்டமாகப் பிரித்திருக்கிறார்கள் . 

நாலு மஹரிஷிகள் பிரவர்த்திப்பித்திருக் 
கிறார்கள் . அந்த மஹரிஷிகளை உத்தேசித்து பிரம்ம 
யஜ்ஞம் பண்ணப்படுகிறது . பிரம்மயஜ்ஞம் என்பதற்கு 
வே தயஜ்ஞம் என்பது தான் அர்த்தம் . ஒவ்வொரு காண் 
டத்திற்கும் தனித்தனியாக ஒரு விரதம் உண்டு . ஒரு 
காண்டத்தை அத்தியயனம் பண்ணுகிறவரைக்கும் 
அதற்கு ஏற்பட்ட விரதத்தைப் பண்ண வேண்டும் . 
அந்த விரதத்தைப் பிரம்மசரியத்துக்கு ஏற்பட்ட 
ஸாமான்ய விரதத்தோடு பண்ணவேண்டும் . 
பிராஜாபத்ய காண்டத்திற்கு ஒரு விரதம் ஏற்பட்டிருக் 
கிறது . அது பிராஜாபத்தியம் . அப்புறம் ஸௌம்ய 
விரதம் , பின்பு ஆக்நேய விரதம் , அப்புறம் வைச்வதேவ 
செய்யவேண்டும் . 

காண்ட 

ங்களும் 
முடிந்த பின்பு குருவினுடைய அனுஜ்ஞையின் மேல் 
ஸமாவர்த்தனம் பண்ணிக் கொள்ள வேண்டும் . 
முன்பு சொன்ன 

விரதங்களும் 
கிருஷ்ணயஜுர் வேதத்துக்கு ஏற்பட்டவை . ருக்வேதத் 
துக்குக் கோதான விரதம் , உபநிஷத் விரதம் முதலிய 
நான்கு விரதங்கள் உண்டு . கோதான மென்றால் கோவின் 
ரோமத்தை க்ஷவரம் செய்வது . இப்படி ஒவ்வொரு வேதத் 
துக்கும் தனித்தனி விரதங்கள் இருக்கின்றன . 


விர தம் 


நான்கு 


. 


நானகு 


ஸமாவர்த்தனத்திற்கு ஸ்நானம் என்று ஒரு பெயர் 
உண்டு . அதைச் செய்து கொண்டவனுக்கு ஸ்நாதகன் 


பிரம்மசரியமும் விவாஹமும் 


29 . 


என்று பெயர் . எல்லாரும் 

வேதத்தையும் 
வித்தைகளையும் , அத்தியயனம் பண்ண வேண்டும் .. 
ஆவணி அவிட்டம் வருகிறது . உபாகர்மா அன்று 
பண்ணுகிறோம் . சிராவண் பூர்ணிமையில் அது வரும் . 
அன்று வேதாத்தியயனம் ஆரம்பித்துக் கொள்ள 
வேண்டும் . தைமாஸம் 

பூர்ணிமையில் உத்ஸர்ஜனம் 
பண்ண வேண்டும் . ஆவணி மாதத்தில் ஆரம்பித்து 
தை மாதத்தில் விட்டுவிட வேண்டும் . 

இந்த ஆஅ 
மாஸத்தில் வேதாத்தியயனம் பண்ண வேண்டும் . மற்ற 
ஆறு மாதங்களில் 

அங்கங்களைத் தெரிந்து கொள்ள 
வேண்டும் . ஒவ்வொரு மாதத்திலும் சுக்ல பக்ஷத்தில் 
வேதத்தையும் கிருஷ்ண பக்ஷத்தில் அங்கத்தையும் 
அத்தியயனம் செய்ய வேண்டும் . அந்தக் காலங்களல் 
லாத காலங்களில் ஸந்தை சொல்லலாம் . புதிய மந்தி 
ரங்களை ஆரம்பித்துக் கொள்ளக் கூடாது . 


வேதாத்தியயனம் செய்யும் பொழுது அந்த அந்தக் 
காண்டத்துக்கு ஏற்பட்ட தனி நியமத்தோடும் பிரம்ம 
சரியத்துக்கு ஏற்பட்ட பொது நியமத்தோடும் பண்ணி 
னால் மந்திரஸித்தி உண்டாகும் . நாம் ஒன்றும் பண்ணுவ 
தில்லை . உபயோகம் இல்லை என்று சொல்லுகிறோம் . 
கல்யாணத்துக்கு முன்பு விரதம் என்று ஒரு பெயர் 
வைத்து ஒரு கர்மா பண்ணுகிறோம் . அந்த கர்மாவாவது . 
இருப்பதனால் இந்த உபந்நியாஸம் பண்ண நேரிட்டது . 


உபநயனத்துக்கு குரோருபநயனம் என்று பெயர் .. 
உபாத்தியாயரிடம் சேர்த்து விடுவது என்பது அதன் 
அர்த்தம் . 


ब्रह्मचार्यसि । आचार्याधीनो भव । भिक्षाचर्य चर । 


வேண்டியது , 


என்று 


ஆசாரியனிடத்தில் இருக்க 
சொன்னால் உபநயனம் பண்ணிக் கொள்பவன் பாடம் 
அப்படியே செய்கிறேன் என்று சொல்லுகிறான் . 


30 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


* பிக்ஷை வாங்கிச் சாப்பிடு என்றால் அதற்கும் 
* பாடம் (ra ) என்று சொல்லுகிறான் . உபாத்தியாய 
ரிடம் விட்டுவிட்டால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவது ? 
பிக்ஷைவாங்கிச் சாப்பிடவேண்டும் ? 


நூறுபேர் 


பிக்ஷை 


இந்தக் காலத்தில் தான் சாப்பாட்டுக்குக் கஷ்டம் . 
உபாத்தியாயருக்குச் சம்பளம் கொடுக்கவேண்டும் . 
அந்தக்காலத்தில் உபாத்தியாயர் அகத்தில் இருப்பார் . 
எங்கும் விண்ணப்பம் ( Application ) போடமாட்டார் . 
சிஷ்யர்கள் 

இருப்பார்கள் . அவருக்குச் 
சாப்பாட்டுக்குக் குறைவு இல்லை . சிஷ்யர்கள் எல்லோரும் 

வாங்கிக்கொண்டு வந்து பாதி பிக்ஷையை 
உபாத்தியாயருக்குக் கொடுப்பார்கள் . அன்னம் இருந் 
தாலே போதும் . 

க்ஷரத்தைச் சேர்த்துக்கொண்டு 
சாப்பிடுவார்கள் . பிரம்மசரியம் முடிகிறவரைக்கும் 
அலவணமாகவே 

சாப்பிடவேண்டும் . பிரம்மசாரி 
பிக்ஷை எடுத்துக்கொண்டுவந்த அந்த அன்னத்தைக் 
குருவினிடம் அர்ப்பணம் பண்ணி 

அவருடைய 
ஆஜ்ஞைப்படி பாதி எடுத்துக்கொள்ளவேண்டும் . 
இப்படிப் பண்ணினால் அந்தக் குருவுக்கு என்ன 
கஷ்டம் ? உபாத்தியாயர் சம்பளம் வாங்கிக் கொள்ளக் 
கூடாது . 


வித்தியார்த்தி அகத்தில் சாப்பிட்டு இப்பொழுது 
வர்சிக்கிறான் . அதனால் இவர் கிடக்கிறார் ” என்று 
குருவினிடம் அலக்ஷிய புத்தி தோன்றுகிறது . அந்தக் 
காலத்தில் குரு கொடுத்துச் சாப்பிட வேண்டும் . அவன் 
ஏதாவது தப்புப் பண்ணினால் அவனைச் சொந்த வீட்டிற் 
சேர்க்க மாட்டார்கள் . அதனால் தப்பே பண்ண மாட்டான் . 


பிரம்மசரியமும் விவாஹமும் 


31 


போது 


பிரம்மசாரி ஸமாவர்த்தனம் பண்ணும்போது குரு 
தக்ஷிணை கொடுக்க வேண்டும் . அவன் ஜீவனத்துக்கே 
அவரை எதிர்பார்ப்பதினால் வித்தை சீக்கிரத்தில் ஏறும் . 
பக்தி இருந்தால் நன்றாக வரும் . ஸமாவர்த்தனத்தின் 
குருதக்ஷிணையாக 

எதை 

வேண்டுமானாலும் 
கேட்கலாம் . ஒரு குரு முன்காலத்தில் தம் சிஷ்யனிடம் 
-நாகரத்தினத்தைக் கேட்டாராம் . 

மஹாபாரதத்தில் 
இந்தக்கதை இருக்கிறது . அப்படி குருவானவர் எதைக் 
கேட்கிறாரோ அதைக் 

கொடுத்துவிட்டுத்தான் 
கல்யாணம் பண்ணிக் கொள்ள வேண்டும் . தன்னிடம் 
அதற்கு வேண்டிய பொருள் இல்லாவிட்டால் , யாசகம் 
பண்ணிக் கொடுக்கவேண்டும் . குருவின் ஆஜ்ஞைக்காக 
யாசகம் கேட்டால் எல்லோரும் கொடுப்பார்கள் . 


குருவுக்குத் துணையாக வந்த பணம் மிச்சப்படும் . 
அவர் பெரிய ஐசுவர்யவானாகிவிடலாம் . அதனால் தாரித் 
திரயமே அவர்களுக்கு இல்லை . தினந்தோறும் போஜன 
மும் கிடைத்துவிடுகிறது . அப்படி இல்லாவிட்டால் 
உஞ்சவிருத்தி 

செய்து சாப்பிடவேண்டும் . அந்தக் 
காலத்தில் ஒவ்வொரு வயலிலும் 

வயலிலும் பிராம்மணர்களுக் 
கென்று போரடிக்கும்போது ஒரு பாகம் கீழே போட்டு 
விடுவதுண்டு . அதை ஏழைப்பிராம்மணர்கள் பொறுக் 
கிக் கொள்ளுவார்கள் . 

அதுதான் உஞ்ச விருத்தி . 
அப்பொழுது பலபேர் வருவார்கள் . ஆகையால் களப் 

போடுவார்கள் . இருபத்தைந்து 
வருஷங்களுக்கு முன்புவரையில் இந்த வழக்கம் இருந்து 
வந்தது . இப்பொழுதும் சில இடங்களில் இருக்கலாம் . 
இப்பொழுது செம்பை எடுத்துக்கொண்டு அரிசி வாங்கு 
வதை உஞ்சவிருத்தி என்று நினைக்கிறார்கள் . உஞ்சம் 


யென்று 
பிக்ஷை 


32 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


என்றால் பொறுக்குவதென்பது அர்த்தம் , அதனால் 
உஞ்சவிருத்தி யென்பது களத்தில் நெல்லைப் பொறுக்கி 
அதனால் ஜீவனம் செய்வதற்குத்தான் பெயர் . 

அந்தக் காலத்தில் க்ஷத்திரிய வைசியர்களும் 
வேதாத்தியயனம் பண்ணினார்கள் . அவர்கள் 
தக்ஷிணை கொடுத்தால் குரு மிகவும் தனிகராக ஆய்விடு 
வார் . எல்லாரும் குருவானால் யாரிடம் பிக்ஷை வாங்கு . 
வது ? தானம் வாங்கினமையால் தனிகர்களான பிராம் 
மணர்கள் இருந்தார்கள் . அவர்களிடம் போய் தினந் 
தோறும் பிக்ஷைவாங்கி வருவார்கள் . பின்பு ஸமாவர்த் 
தனத்தின் போது குருதக்ஷிணை க்ஷத்திரியர்களும் 
வைசியர்களும் நிறையத் தருவார்கள் . 
आचार्याय प्रियं धनमाहृत्य प्रजातन्तुं मा व्यवच्छेत्सीः । 

( தைத்திரீயோபநிஷத் 
என்று உபநிஷத் சொல்லுகிறது ஆசார்யருக்குப் 
பிரியமான தனத்தைக் கொடுத்து விட்டுப் பின்பு 
கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் . பிரஜாதந்து 
வேத ஸம்ரக்ஷணத்துக்காக வந்திருக்கிறது . அதை 
அறுத்துவிடாதே என்று அதில் சொல்லியிருக்கிறது . 

குரு ஸமீபத்திலிருப்பது தான் உபநயனம் , எவ்வளவு 
பெரிய சக்கிரவர்த்தியினுடைய குழந்தையாக இருந் 
தாலும் பிக்ஷை வாங்கிச் சாப்பிட்டுக்கொண்டு ஆசாரிய 
னிடத்தில் இருக்கவேண்டும் . 
ஒவ்வொருநாளும் பிரம்மசாரிகள் 

அக்கினிகாரியம் 
அதாவது ஸமிதாதானம் பண்ணவேண்டும் . 

பிக்ஷா 
சரியம் 

செய்யவேண்டும் . அலவணமாகச் சாப்பிட 
வேண்டும் , பிராம்மணன் பலாச தண்டமும் , க்ஷத்திரியன் 


பிரம்மசரியமும் விவாஹமும் 


அசுவத்த தண்டமும் , வைசியன் அத்தி தண்டமும் 
வைத்துக்கொள்ள வேண்டும் . சுருததாரணத்துக்காகத் 
தண்டம் வைத்துக்கொள்ள வேண்டும் . எதை அத்தி 
யயனம் பண்ணுகிறானோ அதைத் தாரணம் பண்ணு 
வதற்கு அப்படிச் செய்ய வேண்டும் . 

வேதத்திலுள்ள 
எல்லா மந்திரங்களும் மறவாமல் மனதில் இருக்கும்படி 
பாதுகாக்கத் தண்டம் வேண்டும் . 

வேத மந்திர 
சக்தியைத் தாரணம் பண்ணுவதற்கு அந்தத் தண்டத் 
திற்கு ஒரு சக்தி இருக்கிறது . வேதநிதி அகலாமல் 
இருக்க அதை வைத்துக்கொள்ள வேண்டும் . பிரம்மசாரி 
மேலே கிருஷ்ணாஜினம் போட்டுக்கொள்ள வேண்டும் . 
மேல் வேஷ்டி கூடாது . 

வேதாத்தியயனம் பண்ண 
ஆவணியில் ஆரம்பித்துத் தைமாதத்தில் உத்ஸர்ஜனம் 
செய்து பின்பு அங்காத்தியயனம் செய்ய வேண்டும் . 
இப்பொழுது நாம் உபாகர்மாவைத்தான் பண்ணுகிறோம் . 
உத்ஸர்ஜனம் பண்ணுவதில்லை . அது பண்ணாததற்குப் 
பிராயச்சித்தமாக காமோகார்ஷீத் ஜபம் பண்ணுகிறோம் . 
நான் பாபம் பண்ணவில்லை ; காமம் பண்ணியது கோபம் 
பண்ணியது ; என்னிடம் வராது ; நமஸ்காரம் பண்ணு 
கிறேன் என்று சொல்லுகிறோம் . அந்த மந்திரத்துக்கு 
அது தான் அர்த்தம் . உத்ஸர்ஜனம் பண்ணினால் இந்த 
ஜபம் அவசியம் இல்லை . 

இப்படி , கால நியமம் , விரத நியமம் , ஆஹார நியமம் 
முதலியவைகளை அநுஷ்டிப்பது பிரம்மசரியம் . ஸ்வர 
லோபம் , வர்ண லோபம் , வேதோச்சாரணத் தப்புக்கள் 
ஏற்படுகின்றன . ஆவணியவிட்ட த்தன்று எள்ளு 
மாத்திரம் சாப்பிட்டு அன்று முழுதும் பட்டினி இருந்து 
மறுநாள் 1008 ஸமித்தால் ஹோமம் பண்ணவேண்டும் . 
அந்த ஹோமம் ஸ்வரவர்ணலோபங்களுக்காகச் செய்ய 

3 


34 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


வேண்டும் , அதை ஒவ்வொரு வருஷமும் பண்ண 
வேண்டும் . இப்பொழுது பிரதம சிராவணக்காரர்கள் 
மட்டும் பண்ணுகிறார்கள் . எல்லோரும் சிராவண பூர்ணி 
மைக்கு அடுத்த பிரதமையில் செய்யவேண்டும் . ஸமித் 
ஹோமம் பண்ணுவது தான் உத்தமம் . வெறும் ஜபம் 
பண்ணினால் தூக்கம் வருகிறது . 

அதனால் லோபம் 
வருகிறது . ஒரு காரியம் இருந்தால் தூக்கம் வராது . 
அதற்காகவாவது ஸமித்தினால் ஹோமம் பண்ணலாம் . 
பலாச்ஸமித்தால் பண்ணவேண்டும் . இல்லாவிட்டால் 
அசுவத்தஸமித்தால் பண்ண வேண்டும் . கடைசி பக்ஷம் 
தர்ப்பையினாலாவது பண்ணவேண்டும் . மித்யா தீதப் 
பிராயச்சித்தார்த்தம் என்று ஸங்கல்பம் பண்ணிக் 
கொண்டு செய்ய வேண்டும் . 

பிரம்மசாரி சாப்பிடுவதற்குக் கணக்கு இல்லை . வயிறு 
நிறையச் சாப்பிடலாம் . நாக்கு ருசியைக் குறைக்க 
வேண்டும் . உபவாஸம் முதலியவை கூடா. ஒரு வேதத்தை 
யும் மற்ற வித்தைகளையும் - பன்னிரண்டு வருஷங்கள் 
குருகுலவாஸம் செய்து தெரிந்து கொள்ளவேண்டும் . 
பிரம்மசாரி ஸமாவர்த்தனம் பண்ணாமலே இருக்கலாம் . 
குருவினிடத்திலேயே இருந்து வாழ்க்கை முழுவதையும் 
அவருக்கே அர்ப்பணம் பண்ணலாம் . அதற்கு நைஷ் 
டிகப்பிரம்மசரியமென்று பெயர் . அது இந்தக் கலியுகத் 
தில் பிரசஸ் தமாகச் சொல்லப்படவில்லை . 

காலம் பிராம்மணனுக்கு கர்ப்பம் முதல் 
எட்டாவது வருஷமாகும் ; அதாவது ஏழாவது வயதில் 
உபநயனம் பண்ண வேண்டும் . ஐந்தாவது வயதிலேயும் 
பண்ணலாம் . அது காம்யோபநயனம் என்று சொல்லப் 
படும் . விசேஷ அபிவிருத்தி அடையவேணுமென்று 
அதைப் பண்ணலாம் . ஐந்து வயதில் பண்ணா விட்டால் 


உபநயன 


பிரம்மசரியமும் விவாஹமும் 


35 


தோஷமில்லை . 

உபநயனத்துக்கு முன்பே ஸம்ஸ்கிருத 
அக்ஷர ஞானமும் பாஷாஞானமும் இருக்க வேண்டும் . 

எல்லாக் குழந்தைகளையும் ஸ்வல்பமாவது வேதாத்தி 
பயனம் பண்ணச் சொல்லவேண்டும் . பிக்ஷாசரணமும் 
பண்ணச் சொல்ல வேண்டும் . ஒரு வருஷமாவது ஒரு 
உபாத்தியாயரிடம் இருக்கும்படி செய்யலாம் . பள்ளிக் 
கூடத்தில் ஒரு வருஷம் தவறி விட்டதாக ( Fail) வாவது 
நினைத்துக்கொள்ளலாம் . அப்படிப் படிக்கும் ஒரு வருஷத் 
தில் இரண்டு , மூன்று வருஷத்துப் புத்தி வரும் . விரதா . 
நுஷ்டானத்தால் புத்தி தைக்ஷ்ண்யம் உண்டாகும் . 
பூஜை , ஸ்நானம் , ஒளபாஸனம் என்றால் இன்னவை 
என்று தெரியும் . 
இப்பொழுது ஸ்கௌட்டாக 

ஸ்கௌட்டாக இருந்து வெளியூர் 
போய் இருப்பது ( Camp ) உண்டல்லவா ? அதைப் போல 
இதையும் எண்ணிக்கொள்ளலாம் . ஆனால் அதனால் 
விருத்தமான ஆசாரத்தைப் பழக்கிக் கொள்ளுகிறார்கள் . 
அதிலும் சில காரியங்கள் புத்திசாலித்தனத்துக்காகப் 
பண்ணுகிறார்கள் . ஒரு வருஷமாவது பிக்ஷாசரியம் 
செய்து வேதாத்தியயனம் பண்ணினால் நல்ல பழக்கங்கள் 
உண்டாகும் . 

ஸமாவர்த்தனம் பண்ணிக்கொண்டு விவாஹம் 
பண்ணிக் கொள்ளாமல் இருப்பவன் ஸ்நாதகன் . காசி 
யாத்திரை பண்ணுகிறவன் அவன் தான் . 

விவாஹம் 

விவாஹம் ஸஹதர்மசரிணீஸம்பிரயோகம் என்று 
சொல்லப்படும் . வேதத்தைக் கிரஹித்தாயிற்று . அதற்கப் 
புறம் ஒரு காரியம் பண்ணவேண்டும் . அதற்கு ஒரு துணை 
வேண்டும் . பிரிக்க முடியாத ஒரு சொத்தாக இருக்க 
வேண்டும் . உசிதமான ஒருவரைச் சேர்த்துக் கொள்ள 


36 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மா ஓஷ்டானங்களும் 


வேண்டும் . சேர்ந்து தர்மாநுஷ்டானம் பண் ணுகிற 
வர்களுடைய சேர்க்கை வேண்டும் . பிரம்மசரியம் , ஸங் 
யாஸம் என்னும் இரண்டிலும் செய்யும் கர்மபலன்கள் 
தன்னுடைய ஸொத்து . கிருஹ்யதர்மம் பொது ஸொத்து . 
பதியும் பத்தினியும் சேர்ந்து கிருஹ்யதர்மத்தை அநுஷ் . 
டிக்கவேண்டும் . பத்தினி முதலில் செத்துப் போனால் 
ஔபாஸனம் போய்விடுகிறது . பின்பு இவனுக்கு 
அக்கினியில்லை . அதற்காக முன்பே பாதி வாங்கி வைத் 
துக்கொள்ள வேண்டும் . 


வைகள 


ஸ்திரீக்கு வேறு ஸொந்த தர்மம் கிடையாது - 
புருஷன் இருக்கும் போது எந்தத் தர்மம் தனியாகப் 
பண்ணினாலும் ஒட்டாது . ஔபாஸனந்தான் ஸ்திரீயி 
னுடைய 

ஸொத்து . வேதோக்தமான தர்மங்களில் 
ஸ்திரீகளுக்குச் சொந்தமான தர்மம் எது இருக்கிறது ? 
கோயிலுக்குப் போவது , தீர்த்த ஸ்நானம் , பூஜை பண்ணு 
வது முதலியவைகளைச் செய்கிறார்கள் . இவைகள் வேதத் 
தில் சொல்லப்பட்டமை அல்ல . புராணத்தில் 
சொல்லப்பட்டவை . வேதத்தில் சொல்லியிருப்பது தான் 
முக்கியமானது . அதில் சொல்லப்பட்ட கர்மாக்களில் 
ஸ்திரீகளும் பண்ணுவது ஒளபாஸனம் , 

அது தான் 
சொந்த ஸொத்து . எந்த வீட்டில் 

ஔபாஸனம் 
இல்லையோ , அந்த வீட்டில் வேதோக்த கர்மா ஸ்திரீக்கு 
இல்லாமற் 

புருஷன் 

காயத்திரியாவது 
பண்ணுகிறான் . காயத்திரி மூன்று வே தங்களின்ஸாரம் . 
அது மூன்று பாதம் உடையது . அதனால் த்ரிபதா 
காயத்திரி என்று அதற்குப்பெயர் உண்டு . 
வேதத்துக்கு வேறு காயத்திரி உண்டு . அதர்வவேத 
அத்தியயனம் பண்ண 

உபநயனம் பண்ணிக் 


போகிறது . 


அதர்வ 


வேறு 


பிரம்மசரியமும் விவாஹமும் 


37 


கொண்டு அந்தக் காயத்திரீ ஜபம் பண்ணவேண்டும் . 
எப்படியாவது வேதோக்த கர்மா கொஞ்சம் புருஷனுக்கு 
இருக்கிறது . ஔபாஸனம் , அக்கினிஹோத்திரம் இல் 
லாத பக்ஷத்தில் ஸ்திரீகளுக்கு வைதிக தர்மஸொத்து 
ஒன்றும் இல்லாமற் போய்விடும் . அதனால் அவைகளில் 
ஸ்திரீகளுக்குத்தான் சிரத்தை அதிகமாக இருக்கவேண் 
டும் . ஆகையால் ஸ்திரீகளாவது ஒவ்வொரு வீட்டிலும் 
ஔபாஸன குண்டம் வைத்துக் கொள்ள முயற்சி பண்ண 
வேண்டும் . அதில் அக்ஷதையையாவது தினந்தோறும் 
போடவேண்டும் . 

அக்கினி 

அணையாமல் இருக்க 
வேண்டும் . வீட்டில் எவ்வளவோ அக்கினி இருக்கிறது . 
காப்பி போட , சமைக்க , இன்னும் ஏதாவது 

பண்ண 
அக்கினி இருக்கிறது . எதை ஸாக்ஷியாக வைத்துக் 
கொண்டு விவாஹம் பண்ணிக்கொளளுகிறார்களோ 
அந்த அக்கினியை மட்டும் அணைத்து விடுகிறார்கள் . 
வீட்டில் 

ஔபாஸனாக்கினியை வைத்துக் கொள்ள 
வேண்டும் . நெல்லை வீட்டிலே குத்தச் சொன்னால் உமி 
கிடைக்கும் . அது ஔபாஸனத்துக்கு உதவும் . குத்து 
கிறவர்களுக்கு இந்தக் காலத்தில் ஜீவனமும் கிடைக்கும் . 


இந்த அக்கினி காரியந்தான் வைதிகமானது . மற்ற 
வைகளெல்லாம் பௌராணிகம் ; அவைகளை லௌகிகம் 
என்று சொல்லுகிற துண்டு. அக்கினி நடுவில் விச்சின் 
னமாகப் போனால் என்ன பண்ணுகிறது என்று கேட் 
கிறார்கள் ? இத்தனை நாள் பண்ணாததற்கு இரண்டு நாள் 
இல்லாமற் போவது பரவாயில்லை . புருஷர் வந்தால் மறு 
படியும் புதுப்பித்துக் கொள்ளலாம் . இதுவரைக்கும் 
பண்ணியது 

பண்ணியாய்விட்டது . பட்டமளிப்புக் 
கொண்டாட்டந்தான் ( Convocation ) எல்லோருக்கும் 


38 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


ஸமாவர்த்தனமாக இருக்கிறது. இனிமேலாவது 
பண்ணுவதைக் கவனிக்க வேண்டும் . 

பதிபத்தினி இரண்டு பேரும் பரஸ்பரஸஹாயமாக 
இருந்து கொண்டு தர்மா நுஷ்டானம் செய்யவேண்டும் . 
பெண்களுக்கு 

உபநயனம் வேண்டாமா ? தர்ம 
சாஸ்திரம் சொன்னவர்களில் மனு முக்கியமானவர் . 
அதில் ஸ்திரீகளுக்கு ஒரு உபநயனம் சொல்லியிருக்கிறார் . 
கல்யாணந்தான் அவர்களுக்கு உபநயனம் . உபநயனம் 
என்றால் குருவின் ஸமீபத்தில் அழைத்துக் கொண்டு 
போகிறது என்று சொன்னேன் . ஸ்திரீகளுக்கு குரு 
பதிதான் . 
स्त्रीणाम् उपनयस्थाने विवाहं मनुरवीत् । 

(மனுஸ்மிருதி ] 
இங்கே எது ஸமிதாதானம் ? கிருஹ தர்மா நுஷ்டானந் 
அக்கினி 

கார்யம் . அப்படியானால் , பெண் 
குழந்தைகளுக்கு எப்பொழுது கல்யாணம் பண்ண 
வேண்டும் ? உபநயனம் எப்பொழுது பண்ணுகினேறோமோ 
அப்பொழுது தான் பண்ண வேண்டும் . 

அதாவது 
ஏழாவது வயதில் பண்ண வேண்டும் . இப்பொழுது 
அப்படி பண்ணுவது சட்ட விரோத மென்று உபத்திர 
வப்படுத்துகிறார்கள் . எல்லாரும் சேர்ந்து இப்படி 
ஒரு சட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் . அதை 
எல்லாரும் சேர்ந்து மாற்ற வேண்டும் . இதை மறந்து 
போகக் கூடாது . 

ஒவ்வொருவரும் மறந்து போகாமல் 
இதை மாற்ற பிரயத்தனம் பண்ண வேண்டும் . இது 
மாறுவதற்கு நூறு வருஷம் ஆனாலும் ஸரி ; அப்புறம் 
மாற்றுவதற்கு இன்று முதல் பிரயத்தனம் பண்ண 
வேண்டும் . 


தான் 


ஆஸுரம் , 


4. விவாஹம் 

( 17-11-1932 ) 
பிரம்மசரிய உபக்ரமத்துக்கு முன் செய்ய வேண்டிய 
ஸம்ஸ்காரங்கள் ஏழு . பிரம்மசரியத்தில் செய்யவேண்டி 
யவை ஆறு . கிருஹஸ்தாசிரமத்தில் மாத்திரம் விவாஹ 
ஸம்ஸ்காரம் ஒன்றும் , மூன்றுவகை யஜ்ஞங்களாகிய 
இருபத்தொரு ஸம்ஸ்காரங்களுமாக இருபத்திரண்டு . 
இவைகளோடு பஞ்சமஹாயஜ்ஞங்களையும் சேர்த்தால் 
நாற்பது ஸம்ஸ்காரங்களாகின்றன . 
விவாஹத்தில் அநேகப் பிரகாரங்கள் இருக்கின்றன . 
காந்தர்வம் , ஸ்வயம்வரம் , 

பைசாசம் 
என்பவை போன்ற பலவகை உண்டு . பிராஹ்மம் என்று 

இருக்கிறது . அது பிராம்மணர்களுக்கு 
எடுத்தது . ஸ்வயம்வராதி விவாஹங்களுக் கெல்லாம் 
காலம் கொஞ்சம் மாறுபடும் . வயது கழித்தும் விவாஹம் 
உண்டு . பிராஹ்ம விவாஹந்தான் சீக்கிரம் செய்ய 
வேண்டுமென்பது ஸம்பிரதாயம் . கன்னிகையா யிருக்கிற 
அவஸ்தையே அதற்கு ஏற்றகாலம் . 

கன்னிகையா யிருக்கும் பொழுது அந்தச் சரீரத்தில் 
ஒருவர் பின் ஒருவராக மூன்று தேவர்கள் இருந்து ரக்ஷித்து 
அப்புறம் மனுஷ்யர்களிடத்தில் அர்ப்பணம்பண்ணுகிறார் 
கள் . முதலில் ஸோமன் என்ற தேவதை குழந்தையா 
யிருந்து 

தெரிகிறவரைக்கும் அதிஷ்டான 
தேவதையாக யிருக்கிறான் . 

ல ஜ்ஜை தெரிந்து 
ருதுவாகும் வரையில் கந்தர்வன் அதிஷ்டான ே 
யாக இருக்கிறான் . அதற்கப்புறம் ருதுவாகி மூன்று 


வகை 


லஜ்ஜை 


40 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


வருஷங்கள் வரை அக்னி அதிஷ்டான தேவதையாக 
இருக்கிறான் . அப்புறம் அவன் மனுஷ்யர்களிடத்தில் 
ஒப்புவிக்கிறான் . ஒவ்வொரு தேஹத்திலும் அத்யாத்ம 
மாகத் தேவதைகள் இருக்கிறார்கள் . வயோவஸ்தைக்குத் 
தக்கபடி கன்னிகையின் சரீரத்தில் மட்டும் இந்த மூன்று 
தேவதைகளும் இருக்கிறார்கள் . ஸோமன் முதலில் 
இருக்கிறான் . அப்பொழுது பார்க்கக் குளிர்ச்சி மாத்திரம் 
இருக்கும் . அப்புறம் லாவண்யம் அதிகமாகின்றது . 

கந்தர்வனுடைய அதிகாரகாலம் . அப்புறம் 
காமாக்கினியின் அதிகாரம் உண்டாகிறது . அதனால் 
அக்கினி இருக்கிறானென்று சொல்லுகிறோம் . இவ்வாறு 
லௌகிகமாக அர்த்தம் பண்ணுவ துண்டு , 

सोमः प्रथमो विविदे गन्धर्वो विविद उत्तरः । 
तृतीयो अग्निष्टे पतिस्तुरीयस्ते मनुष्यजाः ॥ 
सोमोऽददद्गन्धर्वाय गन्धर्वोऽदददग्नये । 
रयिं च पुत्राँश्चादादग्निर्मह्यमथो इमाम ।। 

( விவாஹப்பிரயோகமந்த்ரம் . ) 
என்பது வேத வாக்கியம் . இதனால் என்ன தெரிகிறது ? 
மூன்று 

ஸம்வத்ஸரத்துக் கப்புறம் தான் 
விவாஹம் பண்ண அதிகாரம் உண்டு என்றேற்படு 
நேற்று ஸ்திரீகளுக்கு உபநயனம் 

விவாஹங் 
தான் என்றும் அந்த விவாஹம் உபநயன காலத்தில் 
செய்ய வேண்டுமென்றும் 
கர்ப்பாஷ்டமம் என்றும் 

சொன்னேன் . வேத 
வாக்கியத்தைப் பார்க்கும் பொழுது , ஸோமன் முதலிய 
மூன்று தேவதைகளுடைய அதிகாரத்துக்குப் பின்பு 


ருதுவாகி 


கிறது . 


விவாஹம் 


41 


தான் 


வரனுக் கதிகாரம் என்று தெரிகிறது . இந்த 
விஷயம் வேதத்தில் இரண்டு இடத்தில் சொல்லப்பட் 
டிருக்கிறது . கல்யாண காலத்தில் வரனுடைய வார்த்தை 
யாக , அக்கினி என் வசப்படுத் தட்டும் என்ற அர்த்த 
முள்ள மந்திரம் சொல்லப்படுகிறது . இது மனுஷ்யர்கள் 
எல்லோருக்கும் ஏற்பட்ட விதி . சரீராபிவிருத்தி , மனோ 
பாவம் இவைகளுக்குத் தகுந்தப்டி தேவதைகள் 
ரத்தை ரக்ஷிக்கிறார்கள் . முன்பு சொன்ன 
காந்தர்வம் முதலிய எல்லாவற்றுக் கும் பொதுவானது . 

பிராம்மண ஜாதிக்கு பிராஹ்மம் என்று ஒரு விவா 
ஹம் ஏற்பட்டிருக்கிறது . அந்த விவாஹமத்தியில் 
கந்தர்வ பூஜை பண்ணவேண்டும் . 

उदी | तो विश्वावसो नमसेडामहे त्वा । अन्यामिच्छ प्रफव्यँ 
संजायां पत्या सूज । उदीर्वातः पतिवति ह्येषा विश्वावसु नमसा 
गोभिरीट्टे अन्यामिच्छ पितृषदं व्यक्ता सते भागो जनुषा तस्य 
fafa | 
என்ற மந்திரம் அப்பொழுது சொல்லப்படுகிறது . இந்த 
விவாஹம் கந்தர்வனுடைய அதிகார காலத்தில் செய்ய 
வேண்டும் . * இது பிராஹ்ம விவாஹமாதலால் நீ புறப் 
பட்டுப்போய்விடு என்று கந்தர்வனுக்கு ஒரு மந்திரம் 
சொல்லப்படும் . 

ஸ்வயம்வரம் சீக்கிரம் நடக்கலாம் ; பின்பும் நடக் 
கலாம் . காந்தர்வாதிகள் க்ஷத்திரியர்களுக்கு ஏற்பட்டவை 
யாதலால் பின்பு நடந்தன . பிராம்மணர்களுக்கு ஸ்வயம் 
வராதிகள் சாதாரணமாக அனுஷ்டானத்திலில்லை . பிராம் 
மணனுடைய விவாஹத்தில் கந்தர்வ பூஜை யிருப்பதைப் 


42 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


பார்த்தால் அவனுடைய அதிகார காலத்தில் விவாஹம் 
செய்யவேண்டுமென்று தெரிகிறது . 

வர்ணங் 
களுக்கு அக்கினியின் அதிகாரத்துக்கு அப்புறம் செய்ய 
வேண்டுமென்று தெரிகிறது . லௌகிகமாகப் பார்த் 
தாலும் அப்படித்தான் இருக்கிறது . 

அம்பாளுக்கு ஸதீ என்று ஒரு பெயர் இருக்கிறது . 
ஸ தீ - பதிவிரதை. நம்முடைய தேசத்தில் உடன்கட்டை 
யேறுவதென்று ஒரு வழக்கம் இருந்தது . அதற்கு ஸதி 
( Sati ) யென்று இங்கிலிஷில் பெயரெழுதியிருக்கிறார்கள் . 
உத்தம ஸ்திரீகள் பண்ணுவதால் அதற்கு அப்படிப் 
பெயர் வைத்தார்கள் போலத் தோற்றுகிறது . தாக்ஷா 
மணிக்கு ஸதீ என்ற பெயர் , 

कलत्रं वैधानं कतिकति भजन्ते न कवयः 
श्रियो देव्याः को वा न भवति पतिः कैरपि धनैः । 
महादेवं हित्वा तव सति सतोनामचरमे 
कुचाभ्यामासङ्गः कुरवकतरोरप्यसुलभः ॥ 

( ஸௌந்தர்யலஹரீ , 96.) 
என்று ஸௌந்தர்யலஹரியில் ஸ்ரீ ஆசார்யர்கள் சொல்லி 
யிருக்கிறார்கள் . ஸதிகள் இப்படி இருக்கவேண்டுமென்று 
காட்ட அம்பிகை தாக்ஷாயணியாக அவதாரம் செய்தாள் . 
அந்த மாதிரி இருப்பது தான் பாதிவிரத்தியம் . 

விவாஹ உத்தேசம் மூன்று . முதலாவது நல்ல 
பிரஜை உண்டாக வேண்டும் . சரீரபுஷ்டியோடு லாவண்ய 
மும் புத்தியும் உடைடயவர்களாக இருக்க வேண்டும் . எந்த 
மாதிரி இருக்கவேண்டுமோ அப்படி இருக்கவேண்டும் .. 
இது ஒரு உத்தேசம் . இரண்டாவது , ஸ்திரீகளுக்குச் 


த்தேற 


விவாஹம் 

43 
சித்த பரிசுத்தி ஏற்பட்டு ஒன்றைப் பிடித்துக்கொள்ள 
வேண்டும் . அதன் மூலமாகக் கடைத்தேற வேண்டும் . 
அதற்காக விவாஹம் பண்ணவேண்டும் . மூன்றாவது 
உத்தேசம் , புருஷனுக்குக் கிருஹஸ்தாசிரமத்திலிருந்து 
ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணி சிரேயஸை அடைய ஒரு 
ஸஹாயம் வேண்டும் . இப்படி மூன்று உத்தேசங்கள் 
இருக்கின்றன . புருஷனுக்கு , 

பரிபக்குவ மடையாத 
நிலையில் தர்மானுஷ்டானத்திற்காகவும் ஸ்திரீகளுக்கு 
வேறுவழி கிடையாதாகையால் அவர்கள் கடை 
ஒரு அவலம்பனம் வேண்டிய தற்காகவும் லோகத்திற்கு 
நல்ல பிரஜைகள் உண்டாவதற்காகவும் இப்படி மூன்று 
உத்தேசங்களுக்காக விவாஹ மாகவேண்டும் . 

வர்ணாசிரமவிபாகங்களில் ஒவ்வொரு உத்தேசத் 
துக்கு ஒவ்வொரு தர்மத்தை வைத்திருக்கிறார்கள் . ஸந்யா 
ஸிகள் இருக்கிறார்கள் ; புருஷர் இல்லாத ஸ்த்ரீகள் 
இருக்கிறார்கள் ; வானப்பிரஸ் தர்கள் இருக்கிறார்கள் . 
அவர்களுக்கு ஸ்நானம் உபவாஸம் முதலிய அதிக 
நியமங்கள் உண்டு. ஸுமங்கலிகள் அடிக்கடி ஸ்நானமே 
பண்ண வேண்டாம் . தீர்த்தத்தை புரோக்ஷணம் 
பண்ணிக்கொண்டாலே போதும் . ஸந்யாஸி அடிக்கடி 
ஸ்நானம் பண்ணவேண்டும் . க்ஷத்திரியன் மாம்ஸாதி 
ஆஹாரங்கள் தின்றால் தோஷமாகச் சொல்லவில்a . 
ஸ்ரீராமர் முதற்கொண்டு சிராத்தாதிகளுக்கு மாம்ஸத்தை 
உபயோகித்திருக்கிறார்கள் : வேலை செய்கிற தொழிலாளி 
இவ்வளவு நியமம் பார்க்க முடியாது . 

எல்லோரும் உப 
வாஸமாக இருந்தால் லோகத்தில் காரியம் நடக்காது 
எல்லோரும் மாம்ஸம் தின்றால் சுத்தமே 
நம்முடைய தேசத்தில் 

தேசத்தில் எல்லாவற்றையும் ஒன்றாகப் 


யிராது , 


44 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


பண்ண முடியாது . . எல்லோருக்கும் ஒன்றாகச்சொன்னால் 
ஒரு காரியந்தான் நடக்கும் . மற்றவைகள் நடக்கமாட்டா . 
வர்ணாசிரம தர்மத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு 
காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது . எல்லோரும் தங்கள் 
தங்கள் காரியத்தை நன்றாகச் செய்தால் பொதுக்காரியங் 
களில் ஒன்றாகச் சேர்ந்து கொள்வார்கள் . 

காந்தர்வ விவாஹம் , லாவண்யம் வீரியம் முதலி 
யவை இருக்கிற ஒரு ஜாதிக்கு ஏற்பட்டது . ஸ்வயம்வரம் 
ஸ்வயேச்சை ( freewill ) யாகப் புருஷனைத் தெரிந்தெடுத் 
துக்கொள்ளுவது . அப்படிப்பட்ட ஸ்வயேச்சை நம் 
முடைய மதத்தில் தான் இருக்கிறது . ஸ்வயேச்சையை 
அபிவிருத்தி பண்ணுகிறவர்களுக்கு அது ஏற்பட்டிருக் 
கிறது . ஜன்மா கடைத்தேறுவதைப் பிரதானமாகக் 
கொண்டது பிராஹ்ம விவாஹம் . மற்றவைகளில் அது 
இருந்தாலும் அவைகளுக்குத் தனித்தனியாக ஒரு 
லக்ஷ்யம் ஏற்பட்டிருக்கிறது . பிராஹ்ம விவாஹத்தில் 
ஆத்மசிரேயஸ் பிரதானம் . மற்றவைகள் அதற்கடுத்த 
படியானவை தாம் , 

மற்ற ஜாதிகளில் சரீரபுஷ்டி ஏற்பட்ட பிறகு விவா 
ஹம் செய்யவேண்டும் . பிராம்மண ஜாதியில் மனோபாவ 
வித்தியாஸம் இல்லாத காலத்தில் இது தான் தெய்வம் 
என்று நினைத்து அப்படியே பழக்கம்பண்ணி , அப்புறம் 
விகாரம் உண்டாகிற காலத்தில் தன்னை அர்ப்பணம் 
பண்ண வேண்டும் . அந்தமாதிரி எண்ணம் உண்டாவ 
தற்குக் கந்தர்வாதிகார காலத்திலே கல்யாணம் 

கல்யாணம் செய்ய 
வேண்டும் . 
பத்தினி பதிவிரதையாக 

இருக்கவேண்டுமே 
யொழிய பதியானவன் பத்தினிவிரதம் இருக்கவேண்டு 


விவாஹம் 


45 


நினைத்து 


என்பது 


மென்று நியமமில்லை . ஏகபத்தினி விரதம் 

உண்டே 
யொழிய பத்தினியே தெய்வம் என்று நினைக்கக்கூடாது . 
பிரம்மசரியத்திற்குச் சில விரதங்கள் ஏற்பட்டிருக்கிறது 
போலப் பாதிவிரத்தியத்திற்கு ஒரு விரதம் ஏற்பட்டிருக் 
கிறது . அது பதியையே பரமேசுவரனாக 
ஜன்மபரியந்தம் நடக்கவேண்டும் . பிரதோஷ விரதத் 
தைச் சிலபேர் ஜன்ம விரதமாக வைத்துக்கொண்டிருக் 
கிறார்கள் . அதைப்போலப் பதிவிரதைகளுக்கு 
ஜன்ம விர தமாக ஏற்பட்டிருக்கிறது . 
பாதிவிரத்தியம் 

பதிக்குத் துரோகம் 
பண்ணாமலிருப்பது மட்டுமன்று . பரமேசுவரனே இப்படி 
வந்திருக்கிறார் . அவரிடத்தில் எப்படி யிருக்கவேண் 
டுமோ அப்படியே இருக்கவேண்டும் . அந்த அந்தச் 
சித்தத்திற்கு எப்படி யிருக்கவேண்டுமோ அப்படி 
அப்படி இருக்கவேண்டும் . நமக்கென்று ஒன்று எதற் 
காகவென்று , 
पतिव्रता महाभागा छायेवानुगता सदा । 

[ ராமாயணம் , பாலகாண்டம் , ) 
நிழலைப்போல அந்தமனதை அனுஸரித்து நாம் போக 
வேண்டும் . நமக்கு வேறு காரியமில்லை . பிரம்மசரியத் 
தில் குருவினிடத்தில் இருப்பது கூட அவ்வளவில்லை . 
ஆத்ம வித்தைக்கு குரு வேறு இருக்கிறார் . ஸ்திரீ 
களுக்கு அப்படியில்லை . பதியே ஈசுவரனென்றிருக்க 
வேண்டும் . மஹாராஷ்டிரர்களுக்கும் ஆந்திரர்களுக் 
கும் நோன்புகள் அதிகம் . அவர்கள் செய்யும் அநேக 
விர தங்களில் கன்யகாவஸ்தையில் செய்யவேண்டியவை 

உண்டு . அவைகளில் பரமேசுவரனைப் பதியாக 


சில 


46 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


என்ற 


நினைத்துப் பூஜை பண்ணவேண்டுவது ஒன்று . விவாஹ 
மான பின்பு பதியைப் பரமேசுவரனாக நினைத்துப் பூஜை 
பண்ணவேண்டும் . நாம் 

முன்பு பூஜை 
பரமேசுவரனே இப்படி வந்திருக்கிறார் 
ஞாபகம் இருக்கவேண்டும் , ஸ்ரீராமர் அவதாரம் செய்தார் . 
அவருடைய பத்தினியாகிய ஸீதாதேவி இருந்தது கூட 
அவ்வளவு பாதிவிரத்தியமில்லை . ராமன் 

புருஷனாக 
வந்தால் யாரும் வீதைக்குமேல் பதிவிரதையாக இருக்க 
லாம் . மனதுக்குச் சலனம் ஏற்படக்கூடிய பல ஆபத்துக் 
களில் ஜாக்கிரதையாக இருந்தாள் என்பதனால் தான் 
ஸீதைக்கு ஒரு கௌரவம் ஏற்பட்டிருக்கிறது . ராமன் 
காட்டுக்குப் போகும்பொழுது நானும் வருவேனென்று 
அவள் சண்டை போட்டாள் . பாதிவிரத்தியத்தில் மிகவும் 
ஜாக்கிரதையாக இருந்தவள் நாளாயனி . அவள் தான் 
திரௌபதியின் முற்பிறப்பு . அவள் இருந்தது தான் 
உத்தம பாதிவிரத்தியம் , பரமவிபரீ தமான குணங்களும் , 
பரம குத்ஸி தமான சரீரமும் இருந்தாலும் பதியினிடத்தில் 
பக்தி பண்ணினாள் . தேஹம் நன்றாயிருந்தால் நாமென்ன 
விர தமாயிருக்கிறது ? மஹாமகக்குளத்தில் ஊற்றுப் 
போட்டு ஜலம் இறைத்தால் வெள்ளைக்காரன்கூட 
ஸ்நானம் பண்ணுவான் . எவ்வளவு சேறானாலும் அது 
தீர்த்தம் என்று முழுகினால் அப்பொழுது தான் உண்மை 
யான பக்தி இருக்கிறதென்று தெரியும் . பதி நிரம்பப் 
பணக்காரனாகவும் அழகுடையவனாகவுமிருந்தால் எல் 
லோரும் அவனிடத்தில் பிரியமாயிருப்பார்கள் . மூடனாக 
வும் குரூபியாகவும் இருக்கிறவனிடத்தில் அவர் எப்படி 
யிருந்தாலும் நமக்கு வெறுப்புக் கூடாது . நம் மனது 
என்று ஒன்று வேண்டாம் . நாம் அப்படி யிருந்துவிட்டால் 
என்ன பண்ணுவோம் 

நினைக்கவேண்டும் . 


என்று 


விவாஹம் 


47 


* நமக்கு 


அவளுக்கு அவருடைய 

செய்கையால் - மான நஷ்டம் 
முதலிய குறைகள் வரும் . அதற்காக ஸ்திரீகள் வருந்தக் 
கூடாது . நாம் அப்படிப் பிறந்தால் என்ன பண்ணு 
வோம் என்று இருக்க வேண்டும் . அசட்டைப் பின் 
பற்றினால் அப்பொழுது அதிகப் புண்ணியம் . 
ஒரு மனது ; அது இவருடைய 

மனது என்று அநு 
ஸரித்து வருபவள் தான் பதிவிரதை . எத்தனை கஷ்டம் 
வந்தாலும் , அவர் நல்ல பதியாக இருந்தால் நம்முடைய 
பாதிவிரத்தியத்தைக் காட்ட முடியாது . பரமேசுவரன் 
இப்படிக் கொடுத்துப் பார்க்கிறார் என்று சந்தோஷமாக 
இருக்கவேண்டும் . அவமானம் , கஷ்டம் முதலியவை 
களெல்லாம் கொஞ்ச காலந்தான் இருக்கும் . பதியை 
அநுஸரிப்பதால் வந்த அவமானம் கொஞ்ச காலந்தான் 
இருக்கும் . * இருக்கட்டும் ; அவர் மனது தான் நம் மனது . 
நமக்கென்று வேறு இல்லை . என்று இருந்துவிட்டால் 
அதிக புண்ணியம் உண்டாகிறது . அவமானம் முதலி 
யவைகளுக்குப் பயந்து கொண்டு விரோதித்துக்கொண்டு 
இருந்தால் கொஞ்சம் இஹத்தில் லாபம் இருக்கலாம் ; 
நஷ்டம் 

சித்தவிருத்தியையே அர்ப்பணம் 
பண்ணிவிட வேண்டும் . பதி நன்றாக இருந்தால் அவர் 

எறாக இருக்கிறாரென்பதற்காக அன்பாக இருப்பது 
பாதிவிரத்தியம் ஆகாது . 

விவாஹ ஸம்பந்தங்கள் இதர தேசங்களில் ஒப்பந்தம் 
{ contract ) மாதிரி இருக்கிறது . இருக்கிற வரைக்கும் 
கஷ்டமில்லாமல் அன்போடே இருக்கவேண்டும் என்று 
சொல்லி நமக்குப் பிரேமை பேர் தாது என்றும் சொல்லு 
கிறார்கள் . அந்தக் கல்யாணங்களும் ஸ்வாமி ஸந்நிதானத் 
தில் தானே செய்கிறார்கள் ? ஆனாலும் அவைகளுக்கும் நம் 


அதிகம் . 


48 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


முடைய 

ய விவாஹத்துக்கும் வித்தியாஸம் உண்டு. எல்லோ 
ரும் தங்களுக்கிருப்பவைகளை ஓர் இடத்தில் அர்ப்பணம் 
பண்ணவேண்டும் . புருஷன் குருவினிடத்தில் அர்ப்பணம் 
பண்ணவேண்டும் . ஸ்திரீகள் பதியினிடத்தில் அர்ப் 
பணம் பண்ணவேண்டும் . ஏழு எட்டுப் பேரைக் குருவாக 
வைத்துக்கொண்டால் கஷ்டம் . அப்பொழுது மனது 
மாறும் . ஆகையால் ஒரு குருவைத்தான் வைத்துக் 
கொள்ளவேண்டும் . அதைப் போல ஸ்திரீயானவள் 
மனதை ஒருவரிடமே அர்ப்பணம் பண்ண வேண்டும் . நம் 
முடைய மன துக்கு தோன்றுவதை விட்டுவிட வேண்டும் . 
லோகத்தில் லாப நஷ்டம் என்பவை உண்மையில் இல்லை . 
அவை கொஞ்சநாள் இருப்பது போல் தோன்றுவன . 
பாக்கி இடங்களில் தான் லாப நஷ்டம் பார்க்க வேண்டும் . 
அந்தக் குருவினிடத்தில் சரணாகதி பண்ணிவிட 
வேண்டும் . 

भूमौ स्खलितपादानां भूमिरेवावलम्बनम् । 

त्वयि जातापराधानां त्वमेवालम्बनं गुरो ॥ 
மாடியிலிருந்து விழுந்தால் பூமி தாங்கும் . மரத்திலிருந்து 
விழுந்தாலும் தாங்கும் . பூமியிலிருந்து விழுந்தால் பூமி 
தாங்கும் . ஈசுவராபசாரத்தைக் 

குருவினிடம் 
சொல்லித் தீர்த்துக்கொள்ளலாம் . 

குருவினிடம் 
அபசாரம் பண்ணினால் , எங்கே 

அபசாரம் பண்ணி 
னோமோ அங்கேயே போக வேண்டும் . 

குரு ஒருவரைத் தேடவேண்டுவது நமது 
மன து மாறாமல் இருக்க வேண்டு மென்று பெரியவர்களை 
நாம் தேடுகிறோம் . மனதை அர்ப்பணம் பண்ணுவதைப் 
பிரதானமாக வைத்துக் கொண்டால் யாரா யிருந்தாலும் 


தான் 


கடமை. 


விவாஹம் 


49 


ஸரி ; போதும் . நல்லவர்களாக இருந்தால் நல்ல தாக 
இருக்கும் . நமக்கு என்ன காரியத்துக்காக 
வேண்டும் ? அயோக்கியன் குருவாக இருந்தால் மனது 
நல்ல பக்குவம் அடையும் . அப்படித்தான் இருக்க 
வேண்டும் . பரீக்ஷித்து ( Check ) மன தின் பக்குவத்தைத் 
திடப்படுத்த ஏற்பட்டது அது ; அதனால் அதிகப் 
புண்ணியம் உண்டென்று எனக்குத் தோன்றுகிறது . 
மஹான்களை அடைகிறது நம்முடைய மனோபக்குவத்தைப் 
பரீக்ஷிக்க விரும்பாத சோம்பலால் தான் . அவர்கள் 
பெரியவர்களாக இருந்தால் நமக்கு ஒரு சக்தியும் இல்லை . 
நம்முடைய பக்தியும் பிரயோஜனப் பட வேண்டும் . வெங் 
கடாசலபதி கோயிலில் அர்ச்சகர் மிகவும் அசுத்தியாக 
இருக்கிறாரென்று வைத்துக் கொள்ளுவோம் . அதற்காக 
நாம் தரிசனம் செய்யாமல் இருக்கிறோமா ? நாம் 
அர்ப்பணம் பண்ணுவது தான் லாபம் . குரு மஹானாக 
இல்லாவிட்டால் ஒவ்வொரு க்ஷணத்திலும் துன்பம் உண் 
டாகும். அதை மீறத் திடமாக இருந்தால் அதிகப் 
புண்ணியம் உண்டாகிறது . 


புருஷன் 


புருஷன் குருவைத் தேட வேண்டும் . எந்த ஸமயத் 
தில் விவாஹ மாயிற்றோ அப்பொழுதே 
ஸ்திரீக்குக் குருவாகி விடுகிறான் . அவன் எவ்வளவுக் 
கெவ்வளவு துஷ்டனாக இருக்கிறானோ அவ்வளவுக் 
கவ்வளவு அர்ப்பண சக்தி அதிகமாகிறது. அவனுடைய 
மன தின்படி போவது தான் நம்முடைய காரியமென்று 
நினைக்க வேண்டும் . 

அது தான் பாதிவிரத்தியம் . 
வன் பணக்காரன் . 

அழகாக இருக்கிறான் என்ற 
ஞாபகங்கள் தோன்றுவதற்கு முன்பே நமக்கு ஏற்பட்ட 
இடம் இது என்று நினைத்து அப்புறம் அந்த இடத்தில் 

4 


50 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ணிவிட வேண்டும் . 
இது ஸ்வல்ப பேர்களுக்குத்தான் ஏற்பட்டது . அதாவது 
பிராம்மணர்களுக்கு ஏற்பட்டது . மற்றவர் 
ளுக்கு தேஹபுஷ்டிப் பிரதானம் . அவர்களுக்கும் இது 
வேண்டும் . ஆனால் அது அடுத்தபடியானது தான் . 
இந்த விஷயங்களெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் சட்டம் 
ஏற்படுத்திவிடுகிறார்கள் . அதற்காகப் 

பொய்க் 
காரணங்கள் சொல்லுகிறார்கள் . 

புருஷன் நல்ல இடமாக , தர்மத்துக்கு அநுஸரணை 
யாக இருக்கத் தக்க இடமாகப் பார்த்துக் கிரஹிக்க 
வேண்டும் . கன்னிகைக்கும் மனதை 

அர்ப்பணம் 
பண்ண ஓர் இடம் வேண்டும் . இரண்டு பேரும் சேர்ந்து 
லோகத்துக்கு நல்ல பிரஜைகளை உண்டாக்கவேண்டும் . 

இந்த விவாஹத்தைப் பற்றி 20 வருஷகாலமாக 
நம்முடைய தேசத்தில் 

பேர் பல விதமாகச் 
சர்ச்சைகள் பண்ணிப் 

அபிப்பிராயங்களை 
உண்டாக்கி வருகிறார்கள் . 

விவாஹத்தில் அக்கினி ஸம்பந்தம் ஏற்படுகிறது . 
அதுவரையில் , பிரம்மசாரியாயிருக்கும்பொழுது ஸமிதா 
தானம் பண்ணவேண்டும் ; அப்புறம் ஒளபாஸனாக்கினி 
ஏற்படுகிறது . ஸந்யாஸி அக்கினியை 

ஆத்மாவில் 
வைத்துக்கொள்ளுகிறான் . ஔபாஸனாக்கினியை ஸ்திரீ 
புருஷர்கள் இரண்டுபேரும் ஆராதிக்கவேண்டும் . 

ஔபாஸனம் பண்ணிவருவதோடு சுக்கில பிரதமை 
யிலும் , கிருஷ்ண பிரதமையிலும் ஸ்தாலிபாகம் பண்ண 
வேண்டும் . அது ஸ்திரீ இல்லாமல் புருஷன் பண்ணக் 
கூடாது . 

புருஷன் வீட்டில் இல்லாவிட்டாலும் ஸ்திரீ 
ஔபாஸனம் 

ண் ணலாம் . கிருஹநிர்மாணத்தில் 


பல 


பலவித 


விவாஹம் 


51 


நான் 


விடுகிறது . 


ஔபாஸனத்துக்கு இடம் 

சொல்லப்பட்டிருக்கிறது . 
கிருஹ நிர்மாணம் கல்பஸுத்திரங்களில் சொல்லப்படு 
கிறது . வைசுவதேவபலி இந்த இந்தத் துவாரத்தில் 
செய்யவேண்டும் என்று அவைகளில் சொல்லப்பட்டிருக் 
கிறது . வர்ணாசிரமதர்மத்தை அநுஸரித்து கிருஹ 
நிர்மாணம் சொல்லப்பட்டிருக்கிறது . 

பூஜை 
பண்ணுகிறேன் . அதற்கென்று . சில இடம் இருக்க 
வேண்டும் . பங்களா ஒன்றில் எல்லா இடமும் ஸமமாக 
இருக்கிறது . அப்படிப்பட்ட இடம் ஒன்றில் பூஜை 
செய்ய ஆரம்பித்தால் கூட்டம் அதிகமாக வந்தால் 
மேலே மேலே வந்து பூஜைக்குப் பக்கத்தில் வந்து விடு 
கிறார்கள் . ஸ்திரீகள் - புருஷர்கள் , விழுப்பு , மடி , ஆசார 
அநுஷ்டானம் , வர்ணாசிரம தர்மம் முதலிய பிரிவுகள் 
அந்தக் கூட்டத்தில் மாறி விடுகிறது . பங்களா அப்படி 
மாறும்படிச் செய்து 

இந்தச் சில்பம் 
யாருடையது ? இந்த மாதிரி வித்தியாஸங்கள் அல்லாத 
வருடைய சில்பம் தனித் தனியாக இருக்க வேண்டும் .. 
எல்லோருக்கும் இடம் இருக்க வேண்டுமென்ற ஆசை 
யிருந்தாலும் இடமானது ஒன்றாகப் பண்ணிவிடுகிறது . 
மேடை , கூடம் , உள் என்று தனித்தனி இடங்கள் 
இருந்தால் அப்பொழுது வருபவர்கள்கூடத் தனித் 
தனியாக உட்கார்ந்து கொள்ளுவார்கள் . சில்பமே 
அவர்கள் உட்கார்ந்து கொள்ள வேண்டிய மாதிரியைச் 
கொல்லிக் கொடுக்கும் . நம்முடைய ஸம்பிரதாயத்தை 
அநுஸரித்து நம்முடைய சில்பம் ஏற்பட்டிருக்கிறது . 
கீழே சிமெண்டுத் தரையாக இருந்தால் எச்சிலை மெழுக 
ஜலம் விட்டால் எல்லாம் ஒரே எச்சிலாய்விடுகிறது . 
அந்தச் சில்பம் உடையவர்கள் மேஜையின்மேல் சாப்பிடு 
கிறவர்கள் . கையால் அவர்களுக்கு எப்படி 
இருந்தாலும் பாதகமில்லை . நமக்குத்தான் கஷ்டமாக 
இருக்கிறது . 


52 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


நம்முடைய சில்பப்படி கிருஹநிர்மாணம் பண்ண 
வேண்டும் . கிருஹஸ்தன் என்பது கிருஹம் என்பதி 
லிருந்து ஏற்பட்ட பெயர் . அவன் நம்முடைய சில்பப்படி 
தான் கிருஹநிர்மாணம் செய்ய 

வேண்டும் . அதை 
ஸுத்திரக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ! பற்று , 
விழுப்பு , மடி , எச்சில் முதலியவைகளைக் கவனித்துக் 
கொண்டு இருக்க விரும்புகிறவர்கள் , நம்முடைய சில்பத் 
தைக் கவனிக்க வேண்டும் . மற்றவர்கள் சில்பப்படி 
உள்ள இடங்களில் அவைகளை அநுஸரிக்க முடியாமல் , 
சில நாள் , இப்படியிருக்கிறதே என்ன பண்ணுகிறது 
என்று எண்ணுகிறோம் ; பின்பு ஆசாரம் மாறி விடுகிறது . 
கிராமத்தில் சில இடங்களில் நம்முடைய சில்பப்படி 
வீடுகள் இருக்கின்றன . நகரங்களில் 

கட்டிடங்கள் 
பெரியவைகளாக இருந்தாலும் தனித்தனி இருக்கவும் 
சாப்பிடவும் முடியாது . இப்பொழுது இந்த இடத்தில் 
இந்த மேடையில்லாவிட்டால் 

எவ்வளவு 

கஷ்டமாக 
இருக்கும் ! அதனால் தான் வர்ணாசிரம தர்மத்தை 
அநுஸரித்து ஆபஸ் தம்பாதி ஸூத்திரங்களில் கிருஹ 
நிர்மாணம் சொல்லப்பட்டிருக்கிறது . 

கிருஹஸ் தன் என்பதைத்தான் அகமுடையான் 
என்று தமிழில் சொல்லுகிறார்கள் . கிருஹிணீ என்பதை 
அகமுடையாள் என்கிறார்கள் ; தெலுங்கில் இல்லு 
என்பார்கள் . 

கிருஹஸ் தாசிரமம் நான்கு வருணத்துக்கும் உண்டு , 
நான்காவது வர்ணத்துக்கு சௌளபரியந்தமுள்ள ஸம்ஸ் 
காரங்கள் உண்டு . ஔபாஸனாதி பாகயஜ்ஞங்களையும் 
அவர்கள் பண்ணவேண்டும் . அதனால் தான் விவாஹ 
காலத்தில் அவர்கள் ஒளபாஸனம் பண்ணுகிறார்கள், 


விவாஹம் 


53 


வைத்தியனாத தீக்ஷி தீயத்தில் அவர்களுககு 
ஒளபாஸனம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
ஆனால் அவர்கள் அந்த அந்த சுலோகரூபமான மந்திரங் 
களைக் கொண்டு பண்ணவேண்டும் . 


கிருஹஸ்தன் ஔபாஸனம் 

பண்ணவேண்டும் . 
அவன் இல்லாதபொழுது பத்தினி பண்ணலாம் . ஸ்தாலி 
பாகம் புருஷன் வந்து தான் பண்ணவேண்டும் . ஔபாஸ 
னாக்கினி நடுவில் விச்சின்னமானால் புருஷன் வந்தவுடன் 
மறுபடியும் அக்கினி ஸந்தானம் பண்ணிக்கொள்ள 
வேண்டும் . 


அவர் 


பாரஸீக தேசத்து ஜனங்களிடத்தில் மாறுபட்ட 
நம்முடைய வைதிகா நுஷ்டானம் இருக்கிறது . அவர் 
களுடைய பிரதான மதக் கிரந்தத்துக்குச் ஜெண்டவஸ்தா 
என்ற பெயர் இருக்கிறது . அது சந்தோவஸ்தை என் 
பதன் திரிபு . ஸௌராஷ்ட்ர தேசத்திலிருந்து ஒருவர் 
போனார் . அவர் அவர்களுக்குக் குருவாக ஏற்பட்டார் . 
அவரை ஸௌரா தஸ்தர் 

என்று 

சொல்லுகிறார்கள் . 
ஸெளராஷ்ட்ரர் என்பதன் திரிபுதான் - அது . 
ஸந்ததி தான் பாரஸீகர்கள் ( Parsees ) . ருக் வேதத்தில் , 

अग्निमीळे पुरोहितम् । 
என்று சொல்லி 

சொல்லி யிருக்கிறது . அக்கினியில் பரமேசு 
ஆராதி 

பாதிக்க வேண்டும் . தீப சிகையில் பரமேசு 
வரன் இருக்கிறார் . அது ஜோதிர்லிங்கம் ; தேஜோ 
ரூபமானது . அந்த மகாலிங்கம் அந்தகாரத்தை நிவர்த் 
திக்கிறது . அந்தத் தீப சிகையில் மூன்று வர்ணம் 
காணப்படும் . பச்சை , மஞ்சள் , சிவப்பு என்ற மூன்று 
வர்ணங்களும் தீப சிகையில் இருக்கின்றன , அந்த 


வரனை 


54 காற்பது நமஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


அக்கினி 


மூன்றைப் போலத்தான் விக்காகாரத்தில் பிரம்மவிஷ்ணு 
ருத்திர மூர்த்திகளாகப் பாகங்கள் வைக்கப்பட்டிருக் 
கின்றன . காயத்திரியிலும் ஸுர்யனிலும் 
யிலும் சம்பு இருக்கிறார் என்று நம்முடைய ஸ்ரீ ஆசா 
யர்கள் சொல்லியிருக்கிறார்கள் . திருவண்ணாமலையில் 
பரமேசுவரனை அக்கினி ஸ்வரூபியாக ஆராதிக்கிறார்கள் 
கேரளத்தில் விளக்கேற்றி வைத்து அதில் அம்பான 
ஆராதிக்கிறார்கள் . பகவ தீஸேவை 

என்து 
சொல்லுவார்கள் , 

ஆகையால் தான் , பார்ஸிகர்கள் அக்கினியைத் 
தெய்வமாக வைத்து வணங்குகிறார்கள் . அது 
வைதிக மதத்திற்கும் ஸம்பந்தமான காரியந்தான் . 
அவர்கள் அக்னிமீளே முதலிய மந்திரங்களைக் கொஞ்சம் 
மாற்றிச் சொல்லுகிறார்கள் . அவர்கள் நிரம்ப ஜாக்கிர 
தையாக அக்னியைக் காப்பாற்றுகிறார்கள் . 

அவர் 
க்ஷத்திரியாபாஸர்கள் . மனு தர்ம சாஸ்திரம் முதலிய 
வற்றில் கர்மாநுஷ்டானம் பண்ணி வைக்கப் பிராடம் 
ணாகள் இல்லாத பொழுது க்ஷத்திரியத்துவம் போன 
க்ஷத்திரியாபாஸகர்களாகச் சீனர்களும் திராவிடர்களும் 
சொல்லப்பட்டிருக்கிறார்கள் . பார்ஸிகர்களிடம் வைதி ! 
அநுஷ்டானாபாஸம் காணப்படுகிறது . 

ஆபாஸட 
மாறுவது . அவர்கள் எப்படி இருந்தரலும் அக்னியைக் 
காப்பாற்றுவதை ஒரு முக்கிய காரியமாக 

வைத்துக 
கொண்டிருக்கிறார்கள் 
நான்கு 

வர்ணத்தாரும் அக்கினியை வைத்துக் 
கொள்ள வேண்டும் . ஔபாஸனாதி அக்கினி கார்யங் 
களில் மந்திர கலாபம் நிறைய இருக்கிறது . அதனால் 
அந்த அகனியைக் காப்பாற்றி வந்தால் புத்தர் பிரேத 


விவாஹம் 


55 


பிசாசாதிகளால் வரும் கஷ்டங்களும் வியாதிகளும் 
வராது . இப்பொழுது எவ்வளவோ பிராம்மணர்கள் 
வீட்டில் பேய் முதலியவைகளால் கஷ்டப்படுபவர்களை 
வேப்பிலையால் அடித்து மந்திரிக்கிறார்கள் ; பிரம்பால் 
அடிக்கிறார்கள் . வை திக அக்னி வீட்டில் இருந்து 
வந்தால் இவைகளெல்லாம் வேண்டாம் . 

நாம் அதை 
வைத்துக் கொண்டிருந்தால் அந்த ரக்ஷையே நமக்குப் 
போதும் . ஒரு உபத்திரவமும் வராது . ஸ்த்ரீகளுக்கு 
வைதிகமான தர்மத்தில் சொந்தமாக இருப்பது அது 
ஒன்று தான் . 
ஔபாஸனம் 

செய்வதற்கு அகத்திலேயே நெல் 
குத்தி உமி வைத்துக்கொள்ள வேண்டும் . அதனால் சாஸ் 
திரீயமான அரிசியை நாம் அடைகிறோம் . சில ஏழை 
ஜனங்களுக்குப் பிழைப்பு உண்டாகிறது , 

சுதேசிக் 
கொள்கைப்படி யந்திரங்களுடைய உதவியை நாடாமல் 
இருக்கலாம் . யந்திரத்தில் அரைப்பதனால் உண்டாகும் 
உஷ்ணம் இல்லை . உமியும் கிடைக்கும் . அகத்தில் இருப் 
பவர்களே குத்தினால் சரீர திடம் உண்டாகும் . எத்தனைக் 
கெத்தனை யந்திரத்தினிடம் நாம் போகிறோமோ 
அத்தனைக்கத்தனை கஷ்டந் தான் உண்டா 
ஔபாஸனாக்கினியை 

வ்வொரு 

வீட்டிலும் 
வைத்துக் கொண்டு இரண்டு மந்திரமாவது சொல்லித் 
தினமும் அக்ஷதை போட்டு வரவேண்டும் . அந்த ரக்ஷை 
நமக்குப் பெரிய ரக்ஷையாக இருக்கும் . ஔபாசனத்தி 
லிருந்து 

தான் பஸ்மதாரணம் ஏற்பட்டது . அந்த 
ரக்ஷைக்கு மந்திரம் உண்டு . இன்ன இன்ன இடத்தில் 
இன்ன இன்ன மந்திரம் சொல்லி 

அக்ஷதை போட 
வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 


டாகிறது . 


56 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


விவாஹத்தில் மூன்று நாள் பிரம்மசரிய விரதத் 
தோடு இருக்க வேண்டும் . அது எல்லாக் கல்யாணத் 
துக்கும் பொது . நாலாவது நாள் சேஷஹோமம் செய்ய 
வேண்டு மென்று சொல்லப்பட்டிருக்கிறது . 


வது 


முயற்சி 


விவாஹ தீக்ஷையை ஸம்வத்ஸர - தீக்ஷை என்று 
சொல்லுவதுண்டு . முக்கியகல்பம் ஒரு ஸம்வத்ஸரம் . 
மூன்று நாள் வெளியில் போகக்கூடாது என்று இப் 
பொழுது 

வைத்திருக்கிறோம் . சிலர் ஒரே நாளில் 
விவாஹம் பண்ணிவிடுகிறார்கள் . மூன்று நாள் பண்ணு 

கடைசி பக்ஷம் . அதற்குக் குறைந்தால் ஒளபா 
ஸனஸித்தி ஏற்படுகிறதில்லை . லெளகிகத்தில் 
செலவு அதிகம் ஏற்படுவதால் ஒரு 

ஏற்படுவதால் ஒரு நாள் விவாஹ 
மாகப் பண்ண வேண்டுமென்று 

பண் ணு 
கிறார்கள் . ஐம்பது வருஷங்களுக்கு முன் விவாஹ 
விஷயத்தில் இவ்வளவு கஷ்டம் இல்லை . வைதிக கர்மா 
வுக்குப் பணம் செலவழிக்கவேண்டிய அவசியம் இல்லை . 
விவாஹம் ஸந்தியாவந்தனம் போன்ற ஒரு வைதிககர் 
மாத்தான் . பணத்தால் பண்ண வேண்டியதாக இருந்தால் 
எல்லோரும் பண்ணவேண்டுமென்று வை 

வைக்கமாட்டார்கள் . 
ஆத்ம ஸம்ஸ்காரமான காரியங்களில் பண ஸம்பந்தத்தை 
வைக்கக்கூடாது . அப்படி வைத்திருந்தால் பணக் 
காரராக இல்லாவிட்டால் மஹாதோஷம் வரும் என்று 
ஆகிவிடும் . 

பணத்துக்கும் கர்மாநுஷ்டானத்துக்கும் 
ஸம்பந்தம் வைப்பது தப்பு . ஏழை முதல் பணக்காரன் 
வரை எல்லோரும் செய்வது கர்மாநுஷ்டானம் . பழைய 
காலத்தில் அப்படித்தான் நடந்தது . காலக்ஷேபத்தைப் 
பற்றிக் குறைவே இல்லாமல் இருந்தது . ( வேலை 
இல்லையே ! எப்படிச் சாப்பிடுவோம் ! என்று நினைக்க 


விவாஹம் 


57 


மாட்டார்கள் . சாப்பாட்டைப் பற்றிய கவலையே 
கிடையாது . 

எவ்வளவு ஏழையானாலும் சாப்பாட்டுக் 
கவலை அவனுக்கு இராது . கல்யாணத்தைப்பற்றிக் கவலை 
யில்லை . வீடு கூரைவீடாகத்தான் இருக்கும் . 


இந்தக் காலத்திலோ, வீடு பெரியதாக இருக்கிறது ; 
சட்டை பெரி , 

து ; ஆனாலும் அடுத்த மாதம் என்ன 
பண்ணுவோம் ! என்று பயப்படுகிறார்கள் . இத்தகைய 
ஸ்திதி இப்பொழுது வந்திருக்கிறது . வியாபார 
ஸௌகரியம் அதிகமாக ஏற்பட்டதனால் விளைந்த 
* ஸுகம் இது . ரயில் தந்தி தபால் முதலியவை வந்தன . 
தாரித்திரியமும் வந்தது . ரயில் தந்தி ஏற்பட்ட காலத் 
தில் ஒரு கலஹம் ஏற்பட்டதாக எழுதியிருக்கிறார்கள் . 
எல்லாவற்றையும் சுருட்டிக்கொண்டு போய் விடுவார்க 
ளென்று கல ஹம்பண்ணினார்கள் என்று வாசித்துச் 
சிரித்திருக்கிறோம் . இப்பொழுது அதிகப் பணம் இருப்ப 
தாகப் பாவனை மட்டும் இருக்கிறது . நெல் விளைகிறது ; 
மிஞ்சுகிறது . 

ஆனால் திகில் போகவில்லை . எல்லாத் 
தேசத்து ஜனங்களும் கஷ்டப்படுகிறார்கள் . வேகமாக 
லாபம் ஸம்பாதிக்க ஆரம்பித்ததன் பலன் இது . 
கல்யாணமும் அப்படிக் கஷ்டத்தைத் தருவதாகிவிட்டது . 
அதிகச் செலவு பண்ண ஆரம்பித்துவிட்டோம் . 
ஸாமான்களை வைத்துக்கொண்டிருக்கிறோம் . அவசியத் 
துக்கு அதிகமாக எல்லாவற்றையும் சுமத்திக் கொள்ளு 
கிறோம் . அந்தக் காலத்தில் அநேகமாகப் பல வீடுகள் 
கூரை வீடுகளாகவே இருக்கும் . கொஞ்சம் அதிகமானால் 
ஓட்டு வீடாக இருக்கும் . மண்சுவர் தான் இருக்கும் . 
கொஞ்சம் காரைச் சுவர் இருக்கும் . அகத்தில் ஏட்டுச் 
சுவடிகள் வைக்கப் பனை மட்டைப் பெட்டி இருக்கும் .. 


58 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்பானுஷ்டானங்களும் 


விபூதிபோடும் சுரைக் குடுக்கை இருக்கும் . 

இரண்டு 
மூன்று 

மணைகள் இருக்கும் . அடுப்பு இருக்கும் . 
இவ்வளவு தான் . இப்பொழுதோ ஸாமான்கள் அதிகம் . 
சட்டைத் துணி , உடுப்புக்கள் நிறைய வாங்கவேண்டி 
இருக்கின்றன . அவைகளைச் சுத்தம் பண்ண ஸாமான்கள் 
வேண்டி இருக்கின்றன . உத்தமமான வஸ்திரம் லௌகி 
கத்திற்கு வேண்டியிருக்கிறது . 

ஸாமான்யமாக இருந்தால் ஸமமான ஸம்பந்தி வர 
மாட்டார்கள் . அதற்காக இப்பொழுதிருந்தே அதிகச் 
செலவு பண்ண வேண்டி யிருக்கிறது . 

நகரத்தில் வந்து ஜீவனம் பண்ண ஆரம்பித்தார்கள்.. 
நிலத்தையெல்லாம் விற்றுச் சர்ட்டிபிகேட்டுகளாகி 
மாற்றிக் கொண்டார்கள் . வித்தைக்கு உத்தியோகம் 
இப்பொழுது கிடைப்பதில்லை . ஜாதிக்குத்தான் கிடைக் 

அதனால் வேறு ஜாதியில் பிறக்க வேண்டு 
மென்று பரமேசுவரனைப் பிரார்த்தனை செய்கிறார்கள் . 
இந்த மாதிரி வந்துவிட்டதனால் தேசம் தத்தளிக்கிறது . 
இந்த வழியில் ஆரம்பித்தவர்கள் பிராம்மணர்கள் தான் . 
அவர்கள் மட்டும் முதலில் நிலங்களை விற்றுச் சர்ட்டிபி 
கேட்டாகப் பண்ணிக்கொண்டார்கள் . பின்பு நாமும் ஏன் 
அப்படி செய்யச் கூடாது ? என்று எல்லோரும் 
அப்படிப் பண்ணினார்கள் . கிராமத்தை விட்டு 
களுக்கு வந்தார்கள் . அதனால் என்ன வந்தது ? தாரித் 
திரியந்தான் அதிகமாயிற்று . முதலில் பிராம்மணனுக்கு 
வேலையில்லை யென்று சொன்னார்கள் . அப்புறம் எல்லா 
ருக்குமே இல்லை யென்று ஆகிவிட்டது . கல்யாணச் 
செலவுகளும் பிராம்மணனைப் பார்த்து எல்லோரும் 
பண்ண ஆரம்பித்து 

விட்டார்கள் . 


கிறது . 


நகரம் 


விவா ஹம் 


59 


வியாபாரம் முதலியவைகள் இப்பொழுது அதிகமாய் 
விட்டன . லாபத்தில் அதிக 

ஆசை 

சையால் வேகமாகக் 
காரியங்கள் நடக்கின்றன . கிராமத்தில் இருக்கிறவன் 
பட்டணத்துக்கு வந்து விடுகிறான் . கிராமத்தில் குட்டிச் 
சுவர்கள் அதிகமாகின்றன . இங்கே வந்தால் அதிகச் 
செலவு செய்யவேண்டி யிருக்கிறது . இவைகளுக்கெல்லாம் 
காரணம மோட்டார் பஸ் வேகந்தான் . வேகமான நிலைமை 
தாரித்திரியத்தில் கொண்டுவந்து விட்டு விட்டது . இவை 
களெல்லாம் கர்மாநுஷ்டானத்தில் போய் முட்டி விவா 
ஹத்திலும் வந்துவிட்டன . 

பழைய வாழ்க்கை 
வேண்டுமென்றால் எல்லோரும் முயன்றால் தான் முடியும் . 
நமக்கு , இஷ்டமாக இல்லாமல் இருந்தாலும் இப்படிப் 
பண்ணுகிற ஸ்திதிக்கு நாம் வந்து விட்டோம் . 


வர 


சாஸ்திரத்தில் தாரித்திரியம் உண்டாக்குவதற்காகக் 
கர்மா நுஷ்டானங்கள் சொல்லப்படவில்லை . விவாஹம் 
பண்ணுகிறது ஒரு நாள் தான் . அப்புறம் மூன்று நாள் 
மாப்பிள்ளை தன் சொந்த வீட்டில் தீக்ஷை யோடு இருக்க 
வேண்டும் . அந்தக் காலத்தில் மேளம் வேண்டாம் , 
நலுங்கு வேண்டாம் . மாற்ற விரும்புகிறவர்கள் இப்படி 
மாற்றலாம் . இது தான் வாஸ்தவமான 

சீர்திருத்தம் 
( Reforn ) . பிள்ளையகத்துக்காரர் இதைச் செய்யலாம் . 
ஒரு நாள் கல்யாணம் உங்கள் அகத்தில் செய்வேன் . 
பாக்கி மூன்று நாள் எங்கள் அகத்தில் செலவில்லாமல் 
பண் 

ணுவேன் என்று சொல்லிவிடலாம் . கல்யாணம் 
ஆன மறு நாள் கிருஹஸ்தன் ஒளபாஸனாக்னியைத் தன் 
வீட்டிற்குக் கொண்டுவர வேண்டும் . அப்படி ஔபாஸன 
குண்டத்தை எடுத்துக்கொண்டு வரும்போதும் , வண்டி 
யில் வைக்கும்போதும , நுகத்தடியில் மாடுகளைப் பூட்டும் 


60 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


ஔபாஸ 


போதும் , ஓடத்தில் வைக்கும்போதும் , மறுபடியும் 
வண்டியில் வைக்கும்போதும் சொல்ல வேண்டிய 
மந்திரங்கள் இருக்கின்றன . இப்பொழுது மோட்டாரில் 
வைத்துக்கொண்டு வரலாம் . அதனால் ஒரு தோஷமும் 
ல்லை . அந்த நாளில் பக்கத்து ஊர்களில் ஸம்பந்தம் 
பண்ணிக்கொண்டிருந்தார்கள் . 

அதனால் 
னத்தைக் கொண்டு போவது ஸௌகரியமாக இருந்தது . 
இப்பொழுது பிள்ளையகம் என் . று ஒன்று வைத்துக் 
கொள்ளுகிறோமே , அங்கேயே மூன்று நாளும் பண்ண 
வேண்டியதைப் பண்ணலாம் . 

யாரையும் சாப்பிட 
வேண்டுமென்று சொல்ல வேண்டாம் . ஸம்பந்திக்குக் 
கூடச் சாப்பாடு போடவேண்டாம் . ஒரு நாளில் எல்லா 
வற்றையும் முடித்து விடுவது சாஸ்திர ஸம்மதம் இல்லை . 
விவாஹம் பண்ணுவது சாஸ்திரத்தை அநுஸரித்துத் 
தானே ? அதைப் போல இந்தக் காரியத்தை பண்ண 
லாம் . வட தேசத்தில் பிரம்மஸமாஜம் என்று ஒன்று 
இருக்கிறது . கல்யாணத்துக்குப் பயந்துகொண்டு பல 
பேர் அதில் சேருகிறார்கள் . 

இரண்டு ரூபாயில் கல்யாணம் பண்ணிவிடலாம் . 
உபாத்தியாயருக்கு மட்டும் ஸம்பாவனை பண்ணினாற் 
போதும் . அதிகச் செலவு பண்ணவேண்டுமென்று 
அவசியமில்லை . ஆகையால் , 

ரம் பண்ணும் 
பிள்ளையகத்துக்காரர்கள் எவ்வளவு உத்ஸவம் உண்டோ 
அவ்வளவையும் முதல் நாளிலே பண்ணிவிடவேண்டும் . 
அடுத்த நாளில் 

ஔபாஸனாக்கினியை எடுத்துக் 
கொண்டு தங்கள் வீட்டுக்கு வரவேண்டும் . அங்கே 
மூன்று நாள் பண்ணவேண்டியவைகளைப் பண்ணலாம் . 
இப்படிச் செய்தால் வீண் செலவு ஆகாது . தெலுங் 
கர்கள் கல்யாணத்தில் வெள்ளை வஸ்திரத்தை மஞ்சளில் 


விவாஹம் 


விவாஹம் 


61 


நனைத்துக் கட்டிக் கொள்ளுகிறார்கள் . அது ஸுலபமாக 
இருக்கிறது . அதைத்தான் கட்டிக் கொள்ளவேண்டு - 
மென்று 

வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் . உத்தர 
தேசத்தில் ஸாதாரண மாக ஸாமான்ய வஸ்திரங்களைத் 
தான் பெண்கள் கட்டிக்கொள்ளுகிறார்கள் . இங்கேயும் 
அப்படிச் செய்து வரலாம் . 

பிரவேச ஹோமம் என்று விவாஹ காலத்தில் 
ஒன்று செய்வதுண்டு. அது வரன் தன் வீட்டில் பிரவே 
சிப்பதற்குப் பண்ணுவது . விவாஹாக்கினியை எடுத் 
துக்கொண்டுபோய் 

ஒளபாஸன ஹோமத்தைத் 
தன்னுடைய வீட்டில் அவன் 

பண்ண வேண்டும் . 
அங்கே பண்ணுவதற்குத்தான் ஒளபாஸனம் என்று 
பெயர் . ஸௌகர்யத்தை உத்தேசித்தும் 

சாஸ்திர 
ஸம்மதமாகவும் முன் நான் சொன்னபடி செய்யலாம் . 
ஒருநாள் கோவிலுக்குப் போய்க் கல்யாணம் பண்ணி 
விட்டு வந்துவிடுவது என்பது தப்பான காரியம் . பணக் 
காரர்கள் அப்படிச் செய்ய ஆரம்பித்தால் ஏழைகளும் 
பின்பற்றுவார்கள் . 

மற்றொரு கஷ்டம் இருக்கிறது . பிள்ளைக்குப் பணம் 
கொடுத்துத்தான் விவாஹம் பண்ணவேண்டும் 
என்பதையும் நிறுத்திக் கொள்ளவேண்டும் . 

விவாஹ ஸம்பந்தமாக இதுவரையிற் பல ஸமாசாரங் 
களைச் சொன்னேன் . பாதிவிரத்தியத்தைப் பற்றிச் 
சொன்னேன் . பதி எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் , 
அப்படி இருக்கிறானே என்று ஸ்திரீ துக்கப்படக் 
கூடாது . அப்படி இல்லாமல் இருக்கவேண்டுமென்று 
பிரார்த்திக்க வேண்டும் ; பிரீ தியோடு அவனைப் பிரார்த் 
திக்க வேண்டும் . கொஞ்சங்கூடச் சலிப்பில்லாமல் 


* 62 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


இருக்கவேண்டும் . அவர்கள் க்ஷேமத்துக்காக அவனைப் 
பிரார்த்திக்கவேண்டும் . இப்படி இருக்கிறானே என்ற 
துக்கம் வரவேகூடாது . அவன் மனது சந்தோஷமாக 
இருப்பதை உத்தேசித்தே பிரார்த்திக்க வேண்டும் . 
அவன் பின்னோடே போகவேண்டும் . அதனால் தான் 
பத்தினிக்குச் சாயா என்று ஒரு பெயர் ஏற்பட்டிருக் 
கிறது . அப்படி யிருந்து , தனக்கென்று ஒன்று இல்லா 
மல் இருந்தால் கவலை இல்லை . அதனால் ஸ்திரீகளுக்கு 
லாபம் . 

விவாஹ வயதைப் பற்றிச் சொன்னேன் . விவாஹத் 
துக்கு மூன்று காரியங்கள் பிரதானம் . 

அதை அநு 
ஸரித்து பிரஹ்ம விவாஹத்துக்கு வயது ஏற்பட்டிருக் 
கிறது . ருக்மிணி முதலியவர்கள் க்ஷத்திரியர்களாகை 
யால் பலவி தமான விவாஹங்கள் அவர்களுக்கு ஏற் 
பட்டன . ருக்மிணியின் விவாஹம் ராக்ஷஸம் ; சீதை , 
தமயந்தி , திரெளபதி என்பவர்களுக்கு ஸ்வயம்வர 
விவாஹம் ; சகுந்தலை காந்தர்வ விவாஹம் செய்து 
கொள்பாண்டாள் . 

விவாஹமானவன் திரிராத்திர தீக்ஷையோடு இருக்க 
வேண்டுமென்று சொன்னேன் . பிரம்மசரிய நியமத்தோடு 
மூன்று நாட்களும் பூர்ண பிரம்மசரிய நியமத்தை அநுஷ் 
டிக்கவேண்டும் . ஸ்திரீ ஸங்கமமே இல்லாமல் இருக்க 
வேண்டியது ஒன்று . காந்தர்வாதிகளுக்கு அந்த அர்த் 
தம் . பிராம்ம 

விவாஹத்துக்கு விசேஷ சாஸ் திரம் 
இருப்பதுபோல் இந்தத் தீக்ஷையிலும் விசேஷ அநுஷ் 
டானம் இருக்கிறது . பிரம்மசரியம் எட்டுவிதம் . அந்த 
எட்டு விதங்களிலும் திரிராத்தர பிரம்மசரியத்தைப் 
பிராம்மணன் அநுஷ்டிக்கவேண்டும் . தரிசனாதிகளிற்கூட 
பிரம்மசாரியாக இருக்கவேண்டும் . 


வாஹம் 


63 


ஒருநாள் விவாஹம் பண்ணுவது தப்பென்றும் 
சாஸ்திரப் பிரகாரம் ஸுலபச் செலவில் கல்யாணம் 
செய்யலாமென்றும் சொன்னேன் . ஒவ்வொரு வீட்டிலும் 
ஒளபாஸனாக்கினி இருந்துவரவேண்டுமென்றும் சொன் 
னேன் . 

இப்பொழுது உள்ள தாரித் திரியத்திற்குக் காரணம் 
வெள்ளைக்காரர்களுடைய வியாபாரவேகம் என்று சொன் 
னேன் . 

இப்பொழுது எங்கும் தாரித்திரியம் காணப்படு 
கிறது . அமெரிக்காவில்கூடத் தாரித்திரியம் ஏற்பட் 
ஈருக்கிறது. ராஜாங்கம்கூட தரித்திர நிலையை அடைந்து 
விட்டது . என்ன பண்ணுகிறதென்று யோசிக்கிறோம் . 
உபத்திரவமாக இருக்கிறது . எனக்கு ஒரு வழி தோன்று 
கிறது . ஆனால் அது முடியுமோ முடியாதோ என்பது 
தெரியாது . 

ஒரு பிராம்மணர் ஒரு வேத பாடசாலையை வைத்தி 
ருந்தார் . ஒரு நாள் ஒரு லௌகிகர் அந்தப் பாடசாலைக்கு 
வந்தார் . அங்கே உள்ள பிள்ளைகளை யெல்லாம் பார்த்து 
விட்டு அவர் , அநியாயமாக இவ்வளவு பிள்ளை களை 
அடைத்துவைத்துக் கெடுக்கிறீர்களே ! இவர்கள் இங்கி 
லீஷ் வாபாசிக்கவில்லையே ! என்ன பிரயோஜனம் ? " என்று 
சொன்னாராம் . அவர் அப்படிச் சொன்னாரென்று அந்தப் 
பாடசாலை வைத்த பிராம்மணர் என்னிடம் சொன்னார் . 
" இங்கிலீஷ் வாசித்தால் எவ்வளவு சம்பளம் வருகிறதோ , 
அதில் ஒரு பாகம் அநாவசியமான செலவுகளில் போகி 
றது . இங்கே 

இங்கே இவர்களை அடைத்துப் போட்டதனால் 
அந்தச் செலவு லாபம் . மாதம் 30 ரூபா சம்பளம் கொடுத் 
தாற்போலாயிற்று ” என்று சொன்னேன் . இங்கிலீஷ் 
வாசித்தால் அதிகச் செலவு பழகிவிடுகிறது . காஞ்சி 


64 நாற்பது, ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


புரம் போனால் சட்டை வேண்டியிருக்கிறது , உடுப்பு , 
வேலைக்காரன் ( Servant ) , காப்பி முதலியவைகள் வேண் 
டும் . எல்லாம் 

செலவு . இரண்டு நாள் 

போனால் 
அந்த இரண்டு நாளும் உத்தியோகம் செய்யாததற்காக 
அந்த நாட்களின் சம்பளக் குறைவு ( Ioss of pay ) ஏற்படு 
கிறது . வை திகனாக இருந்தால் அந்த ஊரில் ஐந்து 
ரூபாய் ஸம்பாதித்துக் கொண்டுவந்து விடுவான் . பழைய 
நாளில் எவ்வளவு நாள் ஊர்ப் பிரயாணம் போகிறானோ 
அவ்வளவு நாள் சாப்பாடு லாபம் . சட்டை , வாஹனம் 
முதலியவைகளுக்குச் செலவு இல்லை . வாடகை மோட் 
டார் ( Taxi) செலவு இல்லை . வரும்படியில் இப்படிப் பல 
விதமாகப் போகிறவையெல்லாம் இங்கிலீஷ் படிக்காதவர் 
கள் ஸம்பாதிப்பதற்கு ஸமானந்தான் . ஆகவே செலவை 
எல்லோரும் குறைத்துக்கொள்ளவேண்டும் . 


எனக்கு மூன்று விதத்தில் குறைக்கலாம் என்று 
தோன்றுகிறது . எல்லோரும் ஸ்திரீகளுள்படக் கடை . 
சித்தரமான வஸ்திரந்தான் வாங்குவது என்று வைத்துக் 
கொள்ளவேண்டும் . காலையில் கோதுமைக் கஞ்சி தான் 
சாப்பிடுகிறதென்று வைத்துக்கொள்ள வேண்டும் . 
அல்லது மோர் சாப்பிடலாம் . பழக்கத்தைப் 
பண்ணிவிட்டதால் அதை மாற்ற ஏதாவது 

ஒன்று 
வேண்டுமல்லவா ? தக்ரந்தான் அமிர்தமென்று வைத்திய 
சாஸ்திரம் சொல்லுகிறது . 

இப்படிச் செய்வதனால் 
செலவில் நூற்றுக்கு அறுபது பங்கு குறைந்துவிடும் 
என்று தோன்றுகிறது . 

வாங்கு 
கிறோம் ? பால் , காப்பிக்கொட்டை எவ்வளவு வாங்கு 
கிறோம் ? பால் காப்பிக் கொட்டைதான் அதிகமாகச் 
செலவு . விவாஹத்துக்காகப் பணத்தைக் கொண்டுவா 


அரிசி 


எவ்வளவு 


வேண்டிய 


விவாஹம் 

65 
என்று வரதக்ஷிணை வாங்குவதைக் குறைத்துக்கொள்ள 
வேண்டும் . இப்படிப் பண்ணினால் டம்பம் போகும் . அவை 
அநுபவத்தில் தெரிய வேண்டும் . உசிதமானால் - எடுத் 
துக்கொள்ளவேண்டும் . 
விவாஹத்திற்காகப் பண்ண 

செலவு 
ஒன்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை . முன் 
நாளில் பெண் குழந்தைகளுக்கு நிறையப் பணங் கொடுத் 
தார்கள் . இப்பொழுது பிள்ளைக்குக் கொடுக்கிறார்கள் .. 
அந்தக் காலத்தில் பணம் வாங்குகிறவர்கள் பெண் 
வீட்டுக்காரர் ஆகையால் கொஞ்சமாகச் செலவு பண்ணிக் 
கொண்டு பாக்கியை வைத்துக் கொண்டிருந்தார்கள் . 
இப்பொழுது 

பணம் 

கொடுக்கிறதோடு விவாஹச் 
செலவும் அதிகமாக இருக்கிறது . சாஸ்திரப் பிரகாரம் 
அலங்கிருத கன்னிகாதானம் பண்ணவேண்டும் . தானத் 
துக்குத் துணை உண்டு . கன்னிகைக்கு பணம் வாங்கு 
வது 

சாஸ்திர ஸம்மதமில்லை . சில ஜாதியில் இப் 
பொழுதும் கன்னிகைக்குப் 

பணம் 

வாங்குகிறார்கள் . 
குருக்கள் , வைகாநஸர்கள் , தெலுங்கர்களில் சில ஜாதி 
யார் இவர்களில் கன்னிகைகள் குறைவு . 

அதனால் 
கன்னிகைக்காகப் பணம் வாங்குகிறார்கள் . 

வரசுல்கத்தால் அதிக ஸங்கடங்கள் ஏற்பட்டிருக் 
கின்றன . பிள்ளை வீட்டுக்காரர்கள் வாங்குகிற , பணம் 
இப்பொழுது வீணாகத்தான் செலவழிகிறது . வாங்கா 
விட்டால் கௌரவம் இல்லை என்று நினைக்கிறார்கள் . 
இந்தக் கஷ்டம் தீர்வதற்கு எவ்வளவோ பிரயத்தினம் 
பண்ணி வருகிறார்கள் . தாரித்திரியம் வந்தால் தீரும் . 

எனக்கு ஒரு மருந்து தோன்றிற்று . சொல்ல நினைத் 
தேன் . இப்பொழுது ஸமயம் வாய்ந்தது . இந்தக் கஷ்டம் 
தீர அது ஒரு வழி என்று எண்ணியிருக்கிறேன் ,. 

ந -5 


66 நாற்பது ஸப் ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


முன் நாளில் ஏன் கன்னிகைக்குப் பணம் கொடுத் 
தார்கள் ? இப்பொழுது ஏன் இப்படி மாறியிருக்கிறது ? 

கன்னிகை ஒன்று பிறந்தால் அவளை எப்படியாவது 
ஒரு வரனிடத்தில் ஒப்புவிக்கவேண்டும் . இந்த அவசியம் 
இருக்கிற பரியந்தம் வாங்கிக்கொள்ளுகிற வரனைத் தேட 
வேண்டும் . வரன்கள் . அதிகமாக இருந்தால் கன்னிகை 
யின் பிதாவிடம் வந்து பிரார்த்தித்துக்கொண்டு கன்னி 
கையைப் பெற்றுக்கொண்டு போவான் ; பணம் கேட்க 
மாட்டான் . ஆகவே கன்னிகைகள் குறைவாக இருந்தால் 
இந்த வரதக்ஷிணைக் கஷ்டம் இல்லாமற் போகும் . 
விவாஹம் வியாபார விஷயமாய் விட்டது . அதிகமாக 
இருக்கிற ஸாமானுக்குக் கிராக்கியில்லை . குறைந்திருந்தால் 
நான்கு ஐந்து பேர் வந்தால் எது ஸௌகரியம் என்று 
பார்ப்பார்கள் . ஸஹஜமாக அர்த்த ஸௌகர்யத்தைத் 
தான் பார்ப்பார்கள் . 

கன்னிகைகள் குறைவாகப் பிறக்கவேண்டும் . 
அதற்கு என்ன பண்ணுவது ? சாஸ்திரரீதியாக 
என்ன 

பண்ணுவது ? முன் காலத்தில் பிள்ளை 
வீட்டுக்காரர்களுக்குக் கஷ்டம் 

இல்லையா 

என்றால் 
அப்பொழுது இவ்வளவு அவஸரமில்லை . பெண்களுக் 
குத்தான் அவஸரமாகக் கல்யாணம் பண்ணவேண்டும் , 
அந்தக் காலத்தில் கல்யாணம் பண்ணாமலு 
இருக்கவில்லை . அப்பொழுது வரர்கள் அதிகம் இருக் 
தார்கள் . எதனால் அதிகமாக இருந்தார்கள் ? அதற்கு 
அந்தக் காலத்தில் என்ன செய்தார்கள் ? அதுமாதிரி 
இப்பொழுதும் செய்தால் அப்படி ஆகுமல்லவா ? புத்தி 
ரர்கள் என்ன காரணத்தால் அதிகமானார்கள் ? அதற்கு 
ஒரு காரணம் 

இருக்க வேண்டும் . அதைக் 


கண்டு 


விவாஹம் 


67 


பிடிக்கவேண்டும் . அந்தக் காரணம் தர்ம சாஸ்திரத் 
திலும் வைத்திய சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக் 


கிறது . 


ஆண் 


பிராசீன மான ஆசாரம் உடையவர்களுக்குத் துர்ப் 
பலம் இல்லை ; 

வியாதி இல்லை . பிராசீன ஆசாரத்தை 
இப்பொழுது அநுஷ்டித்து இருக்கிறவர்கள் ஸ்திரீகள் 
தாம் . அவர்களிடம் ஸ்வல்பப் பழக்கமாவது இருக்கிறது . 
அதனால் அவர்களிடம் உண்டாகிறவர்கள் பெண்களாக 
இருக்கிறார்கள் . புருஷர்கள் அதிகமாக பிராசீன ஆசா 
ரததை வைத்துக்கொண்டிருந்தால் 

ஸந்ததி 
அதிகமாக 

உண்டாகும் . ஸ்தல தரிசனம் , தீர்த்த 
ஸ்நானம் , ஒளபாஸனம் முதலியவைகளைப் புருஷர்கள் 
பண்ணி வந்தார்கள் . இப்பொழுது அவர்களுக்கும் 
சேர்த்து ஸ்திரீகள் பண்ணுகிறார்கள் . புருஷர்கள் ஆசா 
ரத்தை விட்டதனால் புருஷப் பிரஜைகள் குறைவாக 
ஆகிவிட்டார்கள் . அவர்கள் பிராசீன 

ஆசாரத்தை 
வைத்துக்கொண்டிருந்தால் புருஷப் பிரஜைகள் பிறப் 
பார்கள் . இப்பொழுது பாட்மிண்டன் , 

டென்னிஸ் 
முதலிய வற்றை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் . அவை 
களுக்குப் பதிலாக ஆசார அநுஷ்டானங்களை வைத்துக் 
கொள்ள வேண்டும் . தாரித்திரிய நிவர்த்திக்கும் வரசுல்க 
நிவர்த்திக்கும் ஆசார அநுஷ்டானந்தான் வழி . 

கூட்டம் கூடி யோசிக்காமல் கையெழுத்துப் போடு 
கிறார்கள் . அந்தமாதிரி காரியங்களெல்லாம் தற்கால 
சாந்தியானவையே . நிரந்தரமாக இருப்பதற்கு 
தான் மருந்து . பிராசீன தர்மத்தோடு இருந்து லௌகிக 

விஷயங்களை விட்டு விட வேண்டும் . பிராத 
ஸ்நானம் , ஸந்தியாவந்தனம் முதலியவைகளைச்செய்துவர 


மான 


68 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


என்று 


வேண்டும் . மனு பிராத ஸ்நானம் பண்ணுகிறவன் 
அகாலமரணம் முதலியவற்றைப் - பார்க்கமாட்டான் 

சொல்லியிருக்கிறார் . அதனால் டாக்டர் பில் 
( Doctor Bill ) குறையும் . பிராதஸ்நானம் , ஸ்வாமி தரிசனம் 
காயத்திரீஜபம் நாமாக நமது வேஷ்டியைத் துவைத்துக் 
கொள்ளுவது முதலியவைகளை வைத்துக் கொள்ள 
வேண்டும் . இவைகளுக்காக 

கிளப் . ( Clab ) 

பிற்குப் 
போவது பீச்சுக்குப் போவது | முதலியவைகளைக் 
குறைத்துக் கொள்ளலாம் . 

முன்பு சொன்ன காரியங்கள் நியமமாகப் பண்ண 
வேண்டும் . நம்முடைய தாரித்திரியத்தைப் போக்கிக் 
கொள்ள ஒரு ஸங்கல்பம் பண்ணிக் கொள்ளவேண்டும் . 
ஒருநாள் கல்யாணமும் மூன்று நாள் அக்னி காரியமும் 
பண்ணவேண்டும் . கடிைசித்தரமாக உள்ள வஸ்தி 
ரத்தைக் கட்டிக்கொள்ள வேண்டும் . ஆசார அநுஷ்டா 
னங்கள் செய்துவர வேண்டும் . ஒள்பாஸனம் செய்து 
வேண்டும் , அதனால் 

புத்திரப்பிரதிபந்தம் 
நீங்கும் . பிசாசு 

முதலியவைகளால் 
தோஷங்கள் இல்லாமற் போகும் . புத்திரப்பிரதிபந்த . 
தோஷம் இல்லை யென்றால் வர சுல்கக் கஷ்டமும் மாறும் . 

ஔபாஸனம் முதலிய பாகய ஜ்ஞங்களை எல்லோரும் 
பண்ணலாம் . ஹ விர்யஜ் ஞங்களை ஏழையும் , 
ஸோமய ஜ்ஞங்களை ஏழைகளும் வைதிகர்களும் பண்ண 
லாம் . நன்றாகத் தெரிந்த தீக்ஷிதர்கள் பண்ணினால் அவர் 
களுக்குப் பணம் கொடுத்து உதவி செய்யலாம் , நியாய 
மாக எல்லோரும் பண்ண வேண்டும் . ஆனால் காலஸ்திதி 
அதற்கு இடம் கொடுக்கவில்லை . 


வர 


5. ஹவிர்யஜ்ஞங்களும் 
ஸோமயஜ்ஞங்களும் 

( 20-11-1932 ) 
கர்ப்பத்தில் இருக்கிறபொழுது அந்த ஜீவனை உத் 
தேசித்துப் பண்ணுகிற ஸம்ஸ்காரங்கள் மூன்று . அப் 
புறம் பிறந்தவுடன் விவரம் தெரிகிறவரைக்கும் சில 
ஸம்ஸ்காரங்கள் உண்டு. இவைகளைப் பெற்றோர்கள் 
செய்யவேண்டும் . விவரம் தெரிந்த பின்பு பண்ணுவது 
உபநயனம் . 

பின்பு விவாஹம் . அப்புறம் நித்தியம் 
பண்ணவேண்டியது பஞ்சமஹாயஜ்ஞங்கள் . 

ஸ்நான 
ஸந்தி பண்ணுவது 

பஞ்சமஹாய ஜ்ஞங்களுக்கு முன் 
ஆதாரம் . 

உதயாத்பூர்வம் ஸந்தியாவந்தனம் செய்ய 
வேண்டும் . 


பொது 


எல்லோரும் தங்கள் தங்களுக்குச் சொந்தமாக ஒரு 
பாத்திரம் வைத்துக்கொள்ளவேண்டும் . வெளியூருக்குப் 
போன) லுங் கூட அதை எடுத்துக்கொண்டு போக 
வேண்டும் . அதையே உபயோகிக்கவேண்டும் . 
வான பாத்திரத்தை உபயோகிக்கக் கூடாது . 
தனைக்கும் மூலமானது 

சௌசாசாரம் . 

தேஹம் முத 
லியவை சுத்தமாக இருக்கவேண்டியது அவசியம் . 
நம்முடைய தேகத்தை மண் , தீர்த்தம் முதலியவைகளால் 
சுத்திபண்ணவேண்டும் . கேவலம் 

ஜலசுத்திமட்டும் 
இருந்தால் கர்மயோக்கியமில்லை . சௌசாசாரம் இல்லை 
என்றால் எது பண்ணினாலும் உபயோகமில்லை . தேகத் 
துக்கு அசுத்தி 
அசுத்தி ஏற்படுகிறபொழுது கால் 

கைகளை 
இத்தனை ஆவிருத்தி சுத்தி பண்ணவேண்டும் என்று 
தர்மசாஸ் திரம் சொல்லுகிற 

கிறது . 

வாய் கொப்புளிப்பது 
வ்வளவு தரம் என்பது உண்டு . செருப்பு , குடை 


70 நாற்பது ஸம் ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


எல்லாருக்கும் தனித்தனியாக இருப்பது மாதிரி குழந்தை 
முதற்கொண்டு தனித்தனி தீர்த்தபாத்திரம் வைத்துக் 
கொள்ளவேண்டும் . 


சௌசமும் தீர்த்தபாத்திரம் வைத்துக்கொள்ளுவது 
பாகிய இரண்டும் உத்திரதேசத்தில் இன்னும் இருந்து 
வருகின்றன . மற்ற விஷயங்களைப் பார்த்தால் அழுக்கு 
வேஷ்டி கட்டிக்கொண்டிருக்கிறார்களென்று தோன்று 
றது . இந்தத் தேசத்தில் வெளிவேஷம் பலமாக 
இருக்கிறது . அவர்கள் கொஞ்சம் கவனித்தால் நம்மை 
வெறுக்கிறார்கள் . 

ஹைதராபாத்தில் கோதாவரி 5 தி வருகிறது . 
கௌதமி என்று அதற்கு ஒரு பெயர் . அந்தப் புண்ணிய 
நதி தீரத்தில் பிராம்மணர்கள் இருக்கிறார்கள் . புண்ணிய 
நதிஸ்நானம் செய்து கொண்டு நதி தீரத்தில் செய்யும் 
வேதாத்தியயனாதி பலன் அதிகம் . சைஜாம் ராஜ்யத் 
தின் நடுவில் மந்தனன் , தர்மபுரி என்று இரண்டு 
அக்கிரஹாரங்கள் இருக்கின்றன . அவைகளில் ஆயிரம் 
வீட்டிற்குமேலே பிராம்மணர்கள் வீடுகள் இருக்கின்றன . 
அந்தமாதிரி இந்தத் தேசத்தில் கல்லிடைக்குறிச்சியில் 
இருக்கின்றன . அந்த இரண்டு அக்கிரஹாரத்திலுள்ள 
பிராம்மணர்கள் எல்லோரும் வேதாத்தியயனம் பண்ணி 
யிருப்பார்கள் . அது தெலுங்கு தேசம் . அடுத்தாற் 
போல் மஹாராஷ்டிர தேசம் இருக்கிறது . 

அந்தப் 
பக்கத்திலிருந்து இங்கே ஒரு பிராம்பணன் வந்தான் . 
மிகவும் பக்தியாக இருந்தான் . ஒரு நாள் ஊருக்குப் 
போகவேண்டுமென்று சொன்னான் . இன்னும் ஒரு 
நாள் இரு என்றேன் . இந்த அநாசாரத்தில் எப்படி 
யிருக்கிறது ? அவரவர்களுக்குத் தீர்த்தபாத்திரம் 


ஆனால் 


ஹவிர்யஜ்ஞங்களும் ஸோமயஜ்ஞங்களும் 

71 
இல்லை . பட்டினி கிடக்கிறேன் . இந்த அநாசாரத்தில் 
சாப்பிடப் பிடிக்கவில்லை . என்று அவன் சொன்னான் . 
இன்னும் ஓரிடத்தில் சில பைராகிகள் இருந்தார்கள் . 
மிகவும் பக்தியுடையவர்களாக இருந்தார்கள் . என்கூட 
வந்திருக்கிறவர்களைப் பார்த்துவிட்டுக் கத்தினார்கள் .. 
" இவர்களெல்லாம் மிருத்திகா 

பண்ணிக் 
கொள்ளுவதில்லை . நீங்கள் ஆசார்யர்களாக இருந்து 
இப்படி இவர்கள் இருக்கலாமா ? என்றார்கள் . அவர்கள் 
தேஹ சுத்தி பண்ணிக்கொள்ளுவதில் 

தவறமாட் 
டார்கள் . தீர்த்தபாத்திரம் தனியாக அவர்களுக்கு 
உண்டு . அழுக்கு வேஷ்டியை உடுத்திக்கொண்டிருப் 
பார்கள் ; சில அநாசாரங்களும் இருக்கலாம் . 
அடிப்படையான அநாசாரம் இந்தத் தேசத்தில் தான் 
இருக்கிறது . பட்டணத்தைத் தாண்டி வடக்கே போனால் 
ஒவ்வொருவரும் தீர்த்தபாத்திரம் தனியாக வைத்துக் 
கொண்டிருப்பார் . 

ஸ்நானம் பண்ணவேண்டுமென்றால் முதல் நாள் 
மடியை மடி சஞ்சியில் வைத்துக்கொண்டால் எடுத்து 
உடுத்திக்கொள்ள ஸௌகரியமாக இருக்கும் . ஆகையால் 
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மடிஸஞ்சி இருக்க 
வேண்டும் . இல்லாவிட்டால் ஸ்நானம் செய்தபின்பு 
எதையாவது 

உடுத்திக்கொள்ள வேண்டியிருக்கும் . 
சரீரசுத்திக்கு மிருத்திகையைப் போல நல்லது வேறு 
இல்லை . ஸ்நானத்துக்கும் மிருத்திகை சொல்லப்பட்டிருக் 
கிறது . 

मृत्तिके हन मे पापम् । ( தைத்திரீயாரண்யகம் ] 
மிருத்திகையால் சுத்தி பண்ணிக்கொண்டு போனால் 
அருவருப்புப்போகும் . ஸோப்புப் போட்டாற் போகிறாற் 


72 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


எல்லா 


போல் போய்விடும் . ஸோப்புப் போட்டுக் கொண்டால் 
அப்புறம் இல்லாத அழுக்கு வந்துவிடுகிறது . மிருத்திகை 
எல்லாத் திரவியங்களிலும் விசேஷமானது . 
ஓஷதிகளும் உண்டாகின்ற இடம் அது . அதற்கு , பூ 
( 7 ) என்பது பெயர் .. 

உண்டாகிறது என்பது அதன் 
அர்த்தம் . எல்லாப் பிராணிகளும் அதில் தான் உண்டா 
கின்ன்றன . மிருத்திகை , ஜலம் என்னும் இந்த இரண் 
டினால் தான் பிரபஞ்சமே உண்டாகிறது . 

ஸ்நானம் 
பண்ணும்போது மிருத்திகையால் உடம்பைத் தேய்த்துக் 
கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் சொல்லி யிருப் 
பதை வைத்துக்கொண்டு தான் வைஷ்ணவர்கள் திருமண் 
என்று வைத்துக்கொண்டார்கள் . ஔபாஸனம் 
பட்டபோது விபூதி ஏற்பட்டது . பூமியிலிருந்து மண்ணைத் 
தோண்டி எடுக்கிற துபற்றி ஆதிவராஹ மூர்த்தி 
பூமி முழுவதையும் எடுத்தார் . ஔபாஸனாக்கினிஹோத்ர 
ரக்ஷை தான் முதலில் ஏற்பட்ட விபூதி . முதலில் நாமம் 
போட்டுவந்தது கோபீசந்தனத்தால் தான் . 
தான் . விஷ்ணுபக்தர்கள் ஊர்த்வ புண்ட்ரம் அதினால் 
தான் போட்டுவந்தார்கள் . ஸ்ரீ ராமாநுஜாசார்யருக்குப் 
பின் இந்த வெள்ளை மண்ணைத் தாரணம் பண்ண ஆரம் 
பித்தார்கள் . அதற்குமுன் கோபீசந்தனந்தான் போட்டு 
வந்தார்கள் , 


அது மண் 


வாய் கொப்புளிப்பதில் மூன்று பிரயோஜனங்கள் 
இருக்கின்றன . ஆகார ஸமயத்திலும் தந்ததாவன 
ஸ மயத்திலும் அவசியம் கொப்புளிக்க வேண்டும் . 
அதனால் பல் அழுக்குப் போய்விடுகிறது . எந்த வியாதி 
வந்தாலும் பல் அழுக்கால் வந்ததென்றும் பல்லைப் 
பிடுங்கி விடவேண் மென்றும் இந்தக் காலத்தில் 


ஹவிர்யஜ்ஞங்களும் ஸோ மயஜ்ஞங்களும் 


73 


டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் . அந்தக் காலத்தில் பல்லைச் 
சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டிய பழக்கங்களெல் 
லாம் இருந்தன . இன்னது இன்னதற்கு இவ்வளவு 
தடவை கொப்புளிக்கவேண்டும் என்று சாஸ்திரங்களிற் 
சொல்லப் பட்டிருக்கிறது . ஒன்று மட்டுமல்லவென்று 
தோன்றுகிறது . பத்துத் தரம் கொப்புளித்தால் ஏப்பம் 
வருகிறது ; ஜீர்ணசக்தி ஏற்படுகிறது . அதற்கு அறிகுறி 
தான் ஏப்பம் . கொப்புளிப்பதால் நரம்புக்கு வேலை 
உண்டாகிறது . கொப்புளிக்கிற காரியம் ( Action ) ஜீர்ண 
சக்தி உண்டாக்கி ரசீது கொடுத்து விடுகிறது . ஆஹாரம் 
ஜீர்ணமாவதற்காக பிராணிகள் அசைபோடுகிறது . வாய் 
கொப்புளித்தால் பல் இடுக்குக்களில் புகுந்திருக்கிற 
பதார்த்தங்களெல்லாம் போய்விடும் . முப்பது தரம் 
நாற்பது தரம் என்று கொப்புளிக்கவேண்டிய காரியங்கள் 
விதிக்கப்பட்டிருக்கின்றன . அதுவே தேஹாப்பியாஸம் 
{ Exercise ) மாதிரி இருக்கிறது . 
சௌசம் 

உடம்பு ஸௌக்கியமாக இருப்பதற்கு 
அவசியமானது . வஸ்திரங்களைக் சுத்தமாக வைத்துக் 
கொள்ளவேண்டும் . நார்மடியையும் கம்பளியையும் 
துவைக்கலாம் . 

பட்டை அமாவாஸையில் தான் சுத்தி 
பண்ணவேண்டும் . 

மற்ற நாட்களில் 

பண்ணினால் 
சுத்தமாகாது . 

கொப்புளிக்காததனால் சாஸ் திரீயசுத்தி இல்லை ; 
வியாதிக்கும் காரணமாகிறது . 

இவ்வளவும் ஸ்நானத்துக்கு முன் 
வேண்டியவை . 

சிவபூஜையைப் பத்து நிமிஷங்களுக்குள் பண்ணிக் 
கொள்ளலாம் . மந்திரத்தையும் லகுவாக வைத்துக் 


பண்ண 


74 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


கொள்ளலாம் . ஷோடசோபசாரத்திற்குப் பெயர் என்ற 
மாத்திரம் சொன்னால் போதும் . எல்லோரும் பஞ்சாக்ஷர 
உபதேசம் செய்து கொள்ள வேண்டும் ஆபோ ஹி 
ஷ்டா மந்திரம் சொல்லி அபிஷேகம் பண்பணுவது 
போதும் . அக்ஷதையினால் அர்ச்சனை பண்ணினால் 
போதும் . 

நைவேத்தியத்துக்குத் திராக்ஷைப் பழம் 
போதும் . சிவ பூஜை 

யில்லாமல் ஆஹாரம் பண்ணுவது 
விசேஷம் இல்லை . இப்படிப் பண்ணி வந்தால் செத்துப் 
போகிறபோது அவர் கைவிடமாட்டார் . 


त्र्यंबकं यजामहे सुगन्धि पुष्टिवर्धनम् । 
उर्वारुकमिव बन्धनान्मृत्योर्मुक्षीय मामृतात् ॥ 

[ஸ்ரீ ருத்திரம் ) 


त्रियायुषं जमदग्नेः । कश्यपस्य त्रियायुषम् । अगस्त्यस्य 
त्रियायुषम् । यद्देवानां त्रियायुषम् तन्मे अस्तु त्रियुषम् । 

( தைத்திரீய ஸம்ஹிதை ) 


விபூதி இட்டுக்கொள்ள மந்திரம் இருக்கிறது . 
உத்தூளனத்திற்கு மந்திரம் இருக்கிறது . நாம் ஸாதாரண 
மாக இட்டுக் கொள்ளுகிறோம் . அதோடு கூட மந்திரம் 
சொல்லலாம் . அதற்காக நாழிகை தனியாக ஆகிவிடாது . 
ஸ்நானம் மந்திர பூர்வமாகப் பண்ணினால் அது சாஸ்திரிய 
மாகிறது . போஜனம் பண்ணுவது மாத்திரம் மந்திர பூர் 
வமாகப் பண்ணுகிறோம் . அதைப்போல் விபூதி இட திரியம் 
பக மந்திரம் இருக்கிறது . ஸம்ஸார பந்தத்திலிருந்து நீங்க 


ஹவிர்யஜ்ஞங்களும் ஸோமயஜ்ஞங்களும் 


75 


வேண்டுமென்று இட்டுக்கொள்ள வேண்டும் . பஸ்மாவை 
எடுக்கிறபோது ஒரு மந்திரம் இருக்கிறது . எல்லாம் பஸ்ம . 

अग्निरिति भस्म , वायुरिति भस्म , जलमिति भस्म , स्थलमिति 
भस्म , व्योमेति भस्म , सर्वहवा इदं भस्म मन इति ऐतानि 
चषि भस्मानि । 

( ஜாபாலஉபநிஷத் ) 
என்று அதில் சொல்லியிருக்கிறது . மந்திரம் கொஞ்சம் 
தான் . அதைச் சொல்லி தரித்துக் கொண்டால் ஆத்மா 
வுக்கு உபயோகமாகும் . இல்லாவிட்டால் உடம்போடே 
போய்விடும் . 

இவற்றை யெல்லாம் ஆலோசித்துக் கூடியவரையில் 
ஸாத்தியமாகிறதை அதிகமாக வாடிக்கைக்குக் கொண்டு 
வரவேண்டும் , நாம் வழக்கத்துக்குக் கொண்டு வந்தால் 
அடுத்த தலை முறையில் கொஞ்சமாவது இருக்கும் . 
இல்லாவிட்டால் மறைந்து விடும் . 

விவாஹ காலத்தில் எந்த அக்கினியைச் சாக்ஷியாக 
வைத்துக்கொண்டு விவாஹம் பண்ணுகிறோமோ அதை 
வரன் வீட்டில் வைத்துக்கொண்டு அதில் 

ஔபாஸனம் 
ஆரம்பித்துக்கொண்டு ஆயுள் பரியந்தம் அதை வைத் 
துக் காப்பாற்றிக்கொண்டு வரவேண்டும் . பதினைந்து 
நாளுக்கு ஒரு தரம் , மந்திர வீரியம் குறையாமல் இருப் 
பதற்காக ஸ்தாலீபாகம் பண்ண வேண்டும் . வா 

வருஷத்தில் 
கர்மாக்கள் ஔபாஸனாக்கினியிற் 

பண்ண 
வேண்டும் . சித்திரை மாதத்தில் ஈசான பலி கொடுக்க 
வேண்டும் . அது பரமேசுவரனை உத்தேசித்துச் செய்ய 
வேண்டியது . பாக்கிக் காலங்களில் தேவதைகளை உத் 


76 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 
தேசித்துப் 

பண்ண வேண்டும் . அவர்கள் துவாரா 
பரமேசுவரனுக்குப் பிரீதி ஏற்படும் . ஸப் கலெக்டர் 
துவாரா ராஜாவுக்கு வரிப் பணம் போகிறது போன்றது 
அது . சித்திரை மாதத்தில் நேரே அவருக்குக் கொடுக் 
கிறது . அதற்குச் சைத்ரீ என்று பெயர் . ஆஸ்வயுஜீ 
என்பது ஆஸ்வயுஜ மாஸம் பண்ணுவது . அப்பொழுது 
குறுவை நெல் விளைந்து வரும் காலம் . அதை ஔபாஸ 
னாக்கினியில் முதலில் ஆஹுதி பண்ணி உபயோகப் 
படுத்த வேண்டும் . ஆக்ரக்ஷாயணம் என்பது சம்பா நெல் 
வரும் காலத்தில் - அதாவது மார்கழி மாதத்தில் செய்ய 
வேண்டும் . சிராவண மாதத்தில் ஸர்ப்பங்களை உத்தே 
சித்துப் புற்றுக்களிற் பலிபோடவேண்டும் . மார்கழி , தை , 
மாசி , பங்குனி மாதங்களில் அஷ்டமிகளில் அஷ்டகா 
சிராத்தம் செய்யவேண்டும் . 
இப்படிப் பண்ணவேண்டி 

டிய கர்மாக்கள் 

ஔபாஸ 
னாக்கினியாகிய ஸ்மார்த்தாக்கினியில் பண்ணப்படவேண் 
டும் . அக்கினி ஹோத்திரம் அப்புறம் செய்யவேண்டும் . 
ஒரு பிள்ளை பிறந்தபின் மயிர் நரைப்பதற்கு முன் அக்கினி 
ஹோத்திரம் செய்யவேண்டும் . பிள்ளை பிறக்காவிட்டால் 
அக்கினி ஹோத்திரம் இல்லை . அக்னியாதானம் என்று 
அக்கினி ஹோத்திர ஆரம்பத்தைச் சொல்லுவார்கள் . 
ஹவிர்யஜ்ஞங்களில் அது ஒன்று . வஸந்தகாலத்தில் 
விவாஹம் செய்ய வேண்டும் . அந்த விவாஹத்தினால் 
ஒளபாஸனஸித்தி உண்டாகிறது . 

ஆதானத் 
தால் அக்கினி ஹோத்திரஸித்தி உண்டாகிறது . ஸ் தாலீ 
பாகத்தைப் போலப் பதினைந்து நாட்களுக்கு ஒரு தரம் 
தர்ச பூர்ணமாஸ இஷ்டி செய்யவேண்டும் . 

ஔபாஸன அக்கினி அணைந்தால் அக்கினி ஸந் 
தானம் செய்யவேண்டும் . அக்கினிஹோத்திராக்கினியை 


அக்கினி 


ஹவிர்யஜ்ஞங்களும் ஸோமயஜ்ஞங்களும் 


77 


யும் புனரா தானம் பண்ணலாம் . அதற்காக வருஷத்திற் 
கொருமுறை பசுபந்தம் பண்ணவேண்டும் . அதுவும் 
ஹவிர்யஜ்ஞத்தில் சேர்ந்தது . மார்கழி மாதம் திரே தாக் 
கினி . அவை ஆஹவனீயம் , கார்ஹபத்யம் , தக்ஷிணாக் 
கினி என்பவை . பிறகு சாதுர்மாஸ்யம் செய்யவேண்டும் .. 
ஸந்யாஸிக்குச் சாதுர்மாஸ்யம் என்று ஒன்றுண்டு . அது 
ஒரே இடத்திலிருந்து பண்ண வேண்டியது . கிருஹஸ் 
தனுக்கு அது ஒரு யாகம் . அக்கினியா தானம் , அக்கினி 
ஹோத்திரம் , தரிசபூர்ண மாஸம் , ஆக்ரஹாயணி , சாதுர் 
மாஸ்யம் , பசுபந்தம் , ஸௌத்ராமணி என்னும் ஏழும் 
ஹவிர்யஜ்ஞங்கள் . 

சாதுர்மாஸ்ய த்தையும் ஸௌத்ராமணியையும் அதே 
கந் தடவை பண்ணினாலும் பண்ணலாம் ; 

ஒருதரம் 
பண்ணினாலும் பண்ணலாம் . புன ராதானமும் பலமுறை 
அல்லது ஒரே முறை பணணலாம் . இந்த ஊரில் பச்சை 
யப்பன் காலேஜில் இருந்த ஒரு பண்டிதர் இவ்வளவை 
யும் 

பண்ணினார் . அவர் ஊர் சுவேதாரண்யம் . அவர் 
பெயர் நாராயணயஜ்வா 

என்பது . 

வேறு ஒரு பிராம் 
மணர் தபாலாபீஸில் இருக்கிறார் . இவ்வளவையும் தாமே 
பண்ண வேண்டுமென்று மந்திரங்களை எல்லாம் தெரிந்து 
கொண்டு ஸாமான்களெல்லாம் சேகரித்துக் கொண்டிருக் 
கிறார் . ரிடையர் ஆன பின்பு பண்ணலாமென்று உத்தே 
சித்துக் கொண்டிருக்கிறார் . ராஜ மஹேந்திரியில் வேங்க 
டேச ஐயர் என்று ஒரு இங்கிலீஷ் புரோபெஸர் இருக் 
கிறார். அவர் ஸோமயாக மந்திரம் வரையில் மனனம் 
பண்ணியிருக்கிறார் . அவைகளை யெல்லாம் செய்வதற்குக் 
காலம் பார்த்துக்கொண்டிருக்கிறார் . சிதம்பரத்தில் 
சில பேர் ஸோமயாகம் செய்கிறார்கள் . 

வக்கீல் 


78 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


என்பது 


அக்கினி ஹோத்திரம் முதலியவை பண்ணிக்கொண்டி 
ருக்கிறார் . இவைகளெல்லாம் பண்ணுவது ஒரு பிரமாத 
மல்ல என்ற தைரியம் வருவதற்காக திருஷ்டாந்தத் 
திற்கு இவைகளைச் சொன்னேன் . பெரிய பட்டணத்தில் 
பத்துப் பேர் இவைகளைச் செய்கிறார்களென்றால் மற்றவர் 
களெல்லாம் அசைாரத்தைக் குறைத்துக் கொண்டு 
ஸந்தியாவந்தனமாவது செய்வார்கள் . இவர்களைப்போல 
வரக்காணோமே என்ற ஞாபகம் உண்டாகும் . 

யஜ்ஞங்கள் மூன்று தினுஸு . யஜ்ஞம் 
யாகம் . வேதத்தில் யஜ்ஞாதிகள் சொல்லப்பட்டிருக் 
கின்றன . அவைகளுக்குப் பிரயோகங்கள் கல்பஸுத் 
திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன . வேதத்தில் ஏறக் 
குறைய 400 வகை யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன . 

ஒவ்வொரு பிராம்மணணும் செய்ய 
யஜ்ஞங்கள் 21. அவைகளில் பாகயஜ்ஞங்கள் 
போக பாக்கி உள்ளவை 14 . யாகங்களைப் பற்றிய 
விஷயங்கள் வேதங்களில் நிறையச் சொல்லப்பட்டிருக் 
கின்றன . 

ன்ன கர்மாவுக்கு இன்ன அங்கம் , இன்ன 
கிரமம் என்பவைகளெல்லாம் சொல்லப்பட்டுள்ளன . 
இவை இவை அங்க உபதேசம் . அடிமுதல் நுனிவரை 
இந்தப்படி பண்ணுவதற்குப் பிரகிருதியாகம் என்று 
பெயர் . ஸ் தாலிபாகம் அந்த வகையைச் சேர்ந்தது . சில 
வற்றை யெல்லாம் முன் சொன்ன படி என்று சொல்லி 
விவரிக்கப்பட்டிருக்கிறது . அவை விகிருதி யாகங்கள் . 

. 
ஸ் தாலீபாகம் 

பிரகிருதி ; மற்ற பாகயஜ்ஞங்களும் 
விகிருதிகள் . ஹவிர்ய ஜ்ஞங்களில் தர்ச பூர்ணமாஸ 
இஷ்டி பிரகிருதி . மற்றவை யெல்லாம் 

அதனுடைய 
விகிருதி . 


வேண்டிய 


ஹவிர்யஜ்ஞங்களும் ஸோமயஜ்ஞங்களும் 


79 


ஸோமயாகங்கள் ஏழு . 

அக்னிஷ்டோமம் முதல் 
யாகம் . அதைச் செய்தவர்கள் ஸோமயாஜிகள் . கடைசி 
யில் இருப்பது 

வாஜபேயம் . அதைச் செய்தவர்கள் 
வாஜபேயர்கள் . வடதேசத்தில் பாஜபே என்று அவர் 
களைச் சொல்லுவார்கள் . வாஜபேயம் பண்ணினவர்க 
ளுக்கு அவபிருத ஸ்நான காலத்தில் அரசர்கள் சுவேதச் 
சத்திரம் பிடிக்க வேண்டும் . திருவாங்கூர், மைசூர் ,, 
இந்த ராஜ்யங்களில் அவர்களுக்கு சுவேதச்சத்திரம் 
கொடுக்கிறார்கள் , ஸோமயாகம் பண்ணும் பொழுது 
ஸோமலதைச்சாற்றைப் பிழிந்து 

பிழிந்து ஸோமபானம் செய் 
வார்கள் . ஸோ மலதையும் கிருஷ்ணாஜினமும் இப்பொ 
ழுது மலையாளத்தில் தான் கிடைக்கின்றன . மற்ற இடங் 
களில் இல்லை . நம்பூதிரிகளுள் பத்துக் குடும்பத்தில் 
ஒருவராவது ஸோமயாகம் பண்ணுகிறார் . பிராம்மண 
னுக்கு இருக்கிற ஸொத்து ஸோமயாகம் செய்வதற்காக 
ஏற்பட்டது . அவர்களில் மூத்தவன் தான் ஸோமயாகம் 
செய்யலாம் . அவனுக்குத்தான் ஸொத்து உரிமை ஏற் 
பட்டிருக்கிறது . 


ஸோமயாகம் யார் பண்ணினாலும் கொல்லங்கோடு 
ராஜா ஸோமலதையும் கிருஷ்ணாஜினமும் கொடுத்துக் 
கொண்டிருக்கிறார் . ஸோமலதை ஹிமாலயத்தில் இருக் 
கிறதென்று ஆயுர்வேதம் சொல்லுகிறது . அக்கிஷ் 
டோமத்திற்கே ஸோமயாகமென்று ஒரு பெயர் உண்டு . 
அது தான் எல்லாவற்றிற்கும் பிரகிருதி . 


ஜாதிஷ்டோமம் ஜன்மாவில் ஒரு தடவை பண்ண 
வேண்டும் . தௌர் பிராம்மண்யம் மூன்று தலைமுறை 
கள் வேதாத்தியயனத்தையும் யஜ்ஞத்தையும் விட்டவர் 


80 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களு ம் 


களுக்கு ஏற்படும் . திரும்பி ஆரம்பித்தால் பிராயச் 
சித்தத்திற்காக அதிகமாக ஒரு பசு உண்டு . 


இந்த யஜ்ஞம் எதற்கு உபயோகம் ? உபநிஷத் , 


तमेतं वेदानुवचनेन ब्राह्मणा 

ब्राह्मणा विविदिषन्ति · यज्ञेन दानेन 
तपसानाशकेन । 

[ பிருஹதாரண்யம் ) 


என்று சொல்லுகிறது . 

பரமாத்மாவை அறியப் பிரயத்தனப்படுகிறவர்கள் , 
யஜ்ஞம் , உபவாஸம் முதலியவைகளெல்லாவற்றையும் 
பரமேசுவரப் பிரீ தியாகப் பண்னண வேண்டும் . மோக்ஷம் 
பெறுவதற்கு மன து பரிசுத்தமாக வேண்டும் . பூர்வஜன் 
மத்தில் யாகங்கள் பண்ணினவன் இந்த ஜன்மத்தில் 
விவேகத்தைப் பெறுகிறான் . யஜ்ஞம் , தானம் தபஸ் , 
இவைகளைச் செய்வதனால் சித்தசுத்தி உண்டாகிறது 

நம்முடைய ஸ்ரீ ஆசார்யர்கள் சொல்லியிருக் 
கிறார்கள் . 


என்று 


யஜ்ஞம் பண்ணுவது , 

பாபமா ? புண்ணியமா ? 
மிச்ரமா ? மத்வாச்சாரியார் யாகம் பசுவைக்கொன்று 
பண்ணக்கூடாது ; மாவால் வபையைப் போலப் பண்ணி 
ஆஹுதி பண்ணவேண்டும் 
ஏற்பாடு பண்ணினார் . 


என்று 


கருணையால் 


வியாஸர் பிரம்மஸூத்திரம் செய்தார் . அதில் 
ஆத்ம 

ஸ்வரூபத்தைப்பற்றி உபநிஷத் சொல்வதன் 
தாத்பரியத்தைச் சொல்லியிருக்கிறார் . 


ஹவிர்யஜ்ஞங்களும் ஸோமயஜ்ஞங்களும் 


81 


என்று 


யஜ்ஞப்பிரயோகம் பூர்வமீமாம்ஸையில் இருக்கிறது . 
அதனுடைய பிரயோஜனம் உத்தரமீமாம்ஸையில் இருக் 
கிறது . 

அ sif ITI ( பிரம்ம ஸூத்திரம் ) 
ஆத்மஜ்ஞான அங்கம் யஜ்ஞம் . இது அசுத்தமான 
கர்மாவாக எப்படி 

ஆகும் . அசுத்தம் என்று நாம் 
தீர்மானம் பண்ணுவதும் , நல்லது கெடுதல் 
தீர்மானம் பண்ணுவதும் எதனாலே ? சாஸ்திரங்களைக் 
கொண்டு நாம் செய்கிறோம் . வேதந்தான் பெரிய 
பிரமாணம் . அந்த வேத சப்தமிருப்பதனால் பாபம் 
இல்லை . சுத்தம் அசுத்தம் இவைகள் சப்தப்பிரமாணத் 
தால் அறியப்படுகின்றன . கள் குடிக்காதே என்று 
வேதம் சொன்னால் அது அசுத்தம் என்று தெரிகிறது . 
வேத அபிப்பிராயம் யஜ்ஞம் அசுத்தம் என்பதாக 
இருந்தால் வியாஸர் 

அதை அங்கமாகச் சொல்ல 
மாட்டார் . மாவாசார்யர் சொல்லுகிறபடி மாவினால் பசு 
பண்ணினாலும் அதில் பிராணப்பிரதிஷ்டை 

பண்ணு 
கிறோம் . அப்பொழுது அதற்கும் தோஷம் உண்டா 
கிறது . 

திருக்குறளில் யாகம் நிந்திக்கப்படுகிறதென்று 
சொல்லுவதுண்டு . பழைய காலத்துப் புஸ்தகம் எழுதின 
வர்கள் எல்லோரும் வைதிகா நுஷ்டானங்களில் 
நம்பிக்கை உடையவர்கள் 

என்பது 

என்னுடைய 
அபிப்பிராயம் . லோகோபயோகமாக 

கிரந்தம் 
எழுதினார் திருவள்ளுவர் . அவர் நாஸ்திக ரல்லர் . 

அவிசொரிந் தாயிரம் வேட்டலி னொன்றன் 
உயிர்செகுத் துண்ணாமை நன்று 
திருக்குறளில் 

செய்யுள் இருக்கிறது . 
6 


என்று 


ந 


82 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


யை 


ஆயிரம் 


ஓர் 


ஹவிஸை அக்கினியில் 

ஆஹுதிபண்ணி ஆயிரம் 
யஜ்ஞம் பண்ணுவதைக் காட்டிலும் ஒரு பிராணி 
வதைத்து 

உண்ணாமல் இருக்கிறது நல்லதென்பது 
இதன் அர்த்தம் . 

தர்மத்துக்காகச் செய்யவேண்டியது எப்படியிருந்தா 
லும் பண்ண வேண்டும் . ஹிம்ஸையென்று பார்க்கக் 
கூடாது . ஆயிரம் யஜ்ஞத்தைக் 

காட்டிலும் 
பிராணி யை ஹிம்ஸை பண்ணாமல் இருப்பது நல்லது 
என்று திருக்குறள் 

சொல்லுகிறது . 

இதனால் 
யாகத்தைத் திருவள்ளுவர் நிந்தித்திருக்கிறார் என்று 
சொல்லுகிறார்கள் . 

யஜ்ஞத்தைவிட 
அஸ்வமேத யாகம் செய்வது உயர்ந்தது என்று மனு 
ஓ ரிடத்தில் சொல்லி யிருக்கிறார் . ஆயிரம் 
அஸ்வமேதத்தைவிட ஒரு ஸத்யம் உயர்ந்தது என்றும் 
சொல்லுகிறார் . யஜ்ஞம் பாபமாக இருந்தால் ஆயிரம் 
பாபத்தைக்காட்டிலும் ஒரு புண்ணியம் உத்கிருஷ்ட 
மானது என்று சொல்லுவார்களா ? 100 ஏகாதசியிலும் 
ஒரு சிவராத்ரி உத்திருஷ்டமானது என்று சொல்லலாம் . 
100 கசாப்புக்கடைகள் வைப்பதைக்காட்டிலும் ஒரு 
சிவராத்ரி உபவாஸம் உத்கிருஷ்டடம் 
சொல்லுவார்களா ? புண்ணியகர்மாக்களுள் இதை 
விட இது உத்கிருஷ்டமானது என்று தான் சொல்லுவார் 
கள் . சாந்தோக்யோப நிஷத்தின் முடிவில் , 
अहिंसन् सर्वभूतान्यन्यत्र तीर्थेभ्यः । 

( சாந்தோக்யோபநிஷத் ) 
என்று சொல்லியிருக்கிறது . 

வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களைத் தவிர 
மற்ற 

இடங்களில் அஹிம்ஸையை அநுஷ்டிக்க 


என்று 


ஹ பிர்யஜ்ஞங்களும் ஸோமயஜ்ஞங்களும் 


83 


உயர் 


வேண்டும் . யஜ்ஞம் , யுத்தம் முதலிய 

இடங்களில் 
ஹிம்ஸை என்று நினைக்கக்கூடாது . யஜ்ஞத்தைவிட 
அஹிம்ஸை சிரேஷ்டமென்றால் யஜ்ஞமும் சிரேஷ்டந் 
தான் ; அதைவிட அஹிம்ஸை சிரேஷ்டம் என்று தான் 
அர்த்தமாகும் . 100 சாக்கடைகளை விட ஒரு கங்கை சிறந் 
தது என்று சொல்லுவது இல்லை . ஆயிரம் காவேரியை 
விட ஒரு கங்கை சிறந்தது என்று தான் சொல்லுவார்கள் . 
அதைப்போல ஆயிரம் யஜ்ஞங்கள் மிகவும் 
வானவை ; அவைகளிலும் ஓர் அஹிம்ஸை உயர்வானது 
என்ற அர்த்தத்தில் தான் அந்தக் குறள் சொல்லப்பட் 
டிருக்கிறது . அன்றியும் இந்தக் குறள் துறவற வியலில் 
சொல்லப்பட்டிருக்கிறது . கிருஹஸ் தன் ஆயிரம் யஜ்ஞங் 
களைச் செய்வதைக் காட்டிலும் ஸந்யாஸி ஒரு பிராணிக்கு 
ஹிம்ஸை செய்யாமலிருப்பது நல்லது என்ற அபிப்பிரா 
யத்தில் இந்தக் குறளைச் சொல்லியிருக்கிறார் . 

தேவாரத்திலும் திவ்வியப் பிரபந்தங்களிலும் பிராம் 
மணர்களைப்பற்றிச் சொல்லுமிடங்களிலெல்லாம் , வேதத் 
திலும் வேள்வியிலும் வல்லவர்களாகவே சொல்லப் 
படுகிறார்கள் . 
கற்றாங் கெரியோம்பிக் கலியை வாராமே 

செற்றார் வாழ்த்தில்லை ” 
என்று தேவாரம் சொல்லுகிறது . 

பரப்பைப் படுத்தெங்கும் பசுவேட் டெரியோம்பும் 
என்பது மற்றொரு தேவாரம் . 

பரப்பு என்பது சயனம் . ஓமாம்புலியூர்த் தேவா 
ரத்தில் யஜ்ஞங்களைப் பற்றி நிறையச் சொல்லப்பட்டிருக் 
கிறது . 


84 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


பசு 


நம்முடைய புத்தியைக்கொண்டு இது நல்லது , இது 
கெட்டது என்று தீர்மானம் பண்ணுவதைவிடச் சாஸ் 
திரம் சொல்லுவது எதுவோ அது தான் பிரமாணம் 
என்று இருக்க வேண்டும் . அந்த எண்ணந்தான் பழைய 
காலத்தில் எல்லோருக்கும் இருந்தது . வேதத்திலும் தர்ம 
சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்ட 

அதுஷ்டானங்களை 
அப்படியே நம்பினார்கள் . 

ஆதானம் , அக்கினி ஹோத்திரம் , தர்ச பூர்ணமாஸம் 
இவைகளுக்குப் கிடையாது . பந்தத்துக்கு 
முதலில் மட்டும் உண்டு . ஸோமஸம்ஸ்காரத்துக்கு மட்டும் 
பசு உண்டு . 

இந்த மாதிரியாக யஜ்ஞங்களைச் செய்து வரவேண்டி 
யது பிராம்மணன் கடமை . இவைகள் ஸம்ஸ்காரங்களைச் 
சேர்ந்தவை . இவற்றை யன்றி ஆத்ம குணங்கள் எட்டு 
இருக்கின்றன . அவை தயை , பொறுமை , அஸுயை 
சௌசம் , பிடிவாதமின்மை , 

ஆனந்தமாக 
இருத்தல் , லோபமின்மை , பேராசையின்மை என்பவை . 

தர்மஸூத்திரங்களில் இந்த நாற்பது ஸம்ஸ்காரங் 
களும் 

எட்டு ஆத்ம குணங்களும் சொல்லப்பட்டிருக் 
கின்ன்றன . 


யின்மை , 


6. ஸந்தியாவந்தனம் 

( 23-11-1932 ) 
தனுர்வேதத்தில் அஸ்திரம் சஸ்திரம் என்று 
ரண்டுவகை ஆயுதங்கள் செல்லப்பட்டிருக்கின்றன 
வென்றும் , 

அஸ்திரம் மந்திரபூர்வமாக ஒரு பதார்த் 
தத்தை விட்டால் எதன் மேல் விடுகிறோமோ , 
காசமடையும் என்றும் அன்றொரு நாள் சொன்னேன் . 
நாம் பிரதி தினமும் பண்ணவேண்டிய 

அஸ்திரப் 
பிரயோகம் ஒன்று இருக்கிறது . 

அஸுரர்களை நாசம் 
பண்ணுவதற்காகப் பிராம்மணர்கள் தினந்தோறும் ஓர் 
அஸ்திரப்பிரயோகம் பண்ணவேண்டும் . அஸ்திரம் 
என்றால் ஒன்றை விட்டு எறிகிறதல்லவா ? அந்த அஸ் 
திரம் எது ? எதை விட்டெறிகிறது ? நம்முடைய 
புத்தியை ஆசிரயித்திருக்கிற அஸுரர்கள் தொலைய 
வேண்டுமென்று ஜலத்தை எறிகிறது . பாபம் , பொய் 
முதலியவை தொலைய வேண்டும் . ஞானஸுரியன் 
பிரகாசிக்க வேண்டும் . அது பிரகாசிக்காமல் பண்ணிக் 
கொண்டு உள்ளே இருக்கிற பிரதிபந்தகங்கள் நிவர்த்தி 
யாக் வேண்டும் என்று அந்த அஸ்திர பிரயோகம் 
பண்ணவேண்டும் . ஒவ்வொருநாளும் மூன்று வேளை 
பண்ணவேண்டும் . எந்தக் காரியம் பண்ணினாலும் 
பண்ணாவிட்டாலும் மூச்சைப் பிடித்துக் கொண்டுக் 
அதைப் பண்ணவேண்டும் . 

ஸந்தியா 
வந்தனத்தில் அர்க்கியம் கொடுப்பது . 

ஒரு காரியத்தை சிரத்தையாக ஒருவன் பண்ணி 
னால் மூச்சைப் பிடித்துக் கொண்டு பண்ணுகிறான் 
என்று சொல்லுகிறோம் . இந்தக் காரியத்தையும் மூச்சைப் 


அது தான் 


86 நாற்பது ஸப் ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


பிடித்துக்கொண்டு பண்ண வேண்டும் . தினந்தோறும் 
இதைப் பண்ணி வந்தால் அந்தச் சத்துருக்கள் நாச 
மாய்ப்போய் விடுவார்கள் . 

பண்ணுவதற்கு. 
முதலில் மூச்சைப் பிடித்துக் கொள்ள வேண்டும் . இப் 
பொழுது , நாம் மூச்சைத் தான் பிடிக்கிறோம் . நாசிகாம் 
ஆயம்ய என்று சொல்லுவதில்லை . ப்ராணான் ஆயம்ய 
என்று தான் சொல்லியிருக்கிறது . 


எந்தக் காரியம் பண்ணினாலும் மனது ஒருமைப்பட 
வேண்டும் . ஜலத்தை க்கொண்டு அஸ்திரப்பிரயோகம் 
செய்வதற்கு மனது ஒருமைப்படவேண்டும் . அதற்காகத் 
தான் மூச்சைப் பிடிக்க வேண்டும் . மூச்சைப் பிடித்தால் 
மனது எப்படி நிற்கும் ? மனது நிற்கிற பொழுது மூச்சு 
நிற்கிறதல்லவா ? பெரிய ஆச்சரியம் உண்டாகிறது . 
பெரிய துன்பம் வருகிறது , பெரிய சந்தோஷம் ஏற்படு 
கிறது ; அப்பொழுது மனது லயித்துப் போய் ஏகாந்த 
மாக நிற்கிறது . ஹா ! என்று கொஞ்ச நேரம் நின்று 
போய்விடுகிறது . அப்புறம் வேகமாக ஓடுகிறது . நாமாக 
அதை நிறுத்தவில்லை . இது தானாக நிற்கிறது . மனது 
அதிலே ஈடுபட்டு நின்று விடுகிறது . பின்பு பெருமூச்சு 
விடுகிறோம் . எதற்காக ? முன்பு விடாத மூச்சையும் 
சேர்த்து விடுகிறோம் . மனது ஒருமைப்படுகிறபோது 
மூச்சு நிற்கிறது . மூச்சு நின்றால் மனது ஒருமைப்படும் . 

அர்க்கியம் விடும் போது சித்தைகாக்கிரியத் 
தோடு விடவேண்டும் . பிராணாயாமம் பண்ணினால் 
சித்தைகாக்கிரியம் உண்டாகும் . அதை நிறையப் 
பண்ணுவது யோகத்திற்கு ; அது கஷ்டமானது ; உப 
தேசத்தின்படி செய்ய வேண்டியது . நாம் அதிகமாகப் 
பண்ணினால் பத்துத் தடவை தான் பண்ணுகிறோம் 


நாம் 


ஸந்தியாவந்தனம் 


87 


உபநயனமான 


மூன்று பண்ணு என்று சிலவற்றிற்கு நியமம் ஏற்பட்டி 
ருக்கிறது . சிறுவயதில் 

காலம் முதற் 
கொண்டு கிரமமாக நாம் பிராணாயாமம் பண்ணிக் 
கொண்டு வந்திருந்தால் , இத்தனை நாளில் யோகீசுவராக 
இருப்போம் . பண்ணுகிறதைச் சரியாகப் பண்ண வேண்டு 
மல்லவா ? அரை நிமிஷம் பிராணன் நிற்கப் பண்ண 
வேண்டும் . அதிகமாக வேண்டாம் . சரீரத்துக்குத் தகுந் 
தாற்போல செய்யலாம் . பிராணண் 

நின்றால் மனது 
நிற்கும் . அது நின்றால் நாம் விடுகிற ஜலம் அஸ்திர 
மாகும் . 


ஸந்தி பண்ணி ஆரம்ப முதல் 

கடைசி 

வரையில் 
பரமேசுவரார்ப்பணம் பண்ண வேண்டும் . அர்க்கியமாகிய 
அஸ்திரப் 

பிரயோகத்தைப் பண்ணவேண்டும் . பின்பு 
காயத்ரீ பண்ண வேண்டும். பிராணாயாமத்தைக் கூடிய 
வரையிற் பண்ண வேண்டும் ; கொஞ்சம் நிறுத்துகிறது , 
பின்பு விடுகிறது என்ற அளவில் இருந்தாலே போதும் . 
அதிகம் வேண்டாம் . ஸங்கல்பம் , மார்ஜனம் , பிராசனம் , 
அர்க்கியப்பிர தானம் , ஜபம் ஸ்தோத்திரம் , அபிவாதனம் 
இவ்வளவும் பரமேசுவரனுடைய அநுக்கிரஹம் பெறுவ 
தற்காகப் பண்ணுகிறேனென்று சொல்லிச் செய்ய 
வேண்டும் . ஸங்கல்பம் என்பது அது தான் . அப்புறம் 
மார்ஜன மந்திரம் சொல்லித் தீர்த்தத்தைப் புரோக்ஷணம் 
பண்ணிக் கொள்ள வேண்டும் . இவ்வளவுக்கும் பிராணா 
வாமம் முக்கிய அங்கம் . திரிகாலங்களிலும் ஸ்வல்பம் 
பண்ண வேண்டும் . 

அதிகமாகப் 

பண்ணினால் தான் 
உபத்திரவம் உண்டாகும் . அதற்குக் குரு வேண்டும் . 
தினந்தோறும் 

பண்ண வேண்டியதால் ரோகிஷ் 


88 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


டன் கூடப் பண்ண வேண்டி யிருப்பதால் உபத்திரவம் 


ऋषयो दीर्घसन्ध्यत्वाद्दीर्घमायुरवामुयुः । 
प्रज्ञा यशश्च कीर्ति च ब्रह्मवर्चसमेव च ।। 

( மனுஸ்மிருதி , 4-94 . ) 
மனோவாக்காயங்களால் பாபம் பண்ணி யிருக்கிறோம் . 
அந்த மூன்றினாலும் செய்யும் கர்மாக்களால் அந்தப் 
பாபத்தைப் போக்கிக் கொள்ள வேண்டுமென்று முன்பு 
சொல்லியிருக்கிறேன் . ஸந்தியாவந்தனத்தில் , வாக்கினால் 
மந்திரம் சொல்லுகிறோம் ; காயத்ரீ ஜயத்தை மன தினால் 
தியானித்துப் பண்ணுகிறோம் ; மார்ஜனம் முதலியவை 
களால் காயசுத்தி உண்டாகிறது , இவைகளை த்தவிர 
கர்மயோக பக்தியோக ஞானயோக ரூபமாகவும் ஸந்தியா 
வந்தனம் இருக்கிறது . ஸந்தியாவந்தனம் பண்ண 
அவரவர்கள் தங்கள் தங்களுக்கென்று ஒவ்வொரு 
பாத்திரம் வைத்துக்கொள்ள வேண்டும் . அதிலே 
ஸந்தியாவந்தனம் பண்ணவேண்டும் . பிராணாயாமம் 
அவசியம் பண்ண வேண்டும் . ஈசுவரார்ப்பணமாக எல்லா 
வற்றையும் பண்ணவேண்டும் . ஸந்தியாவந்தனத்தை 
அவஸரமாகப் பண்ணக்கூடாது . 

ஸரியான காலத்தில் உசிதமாக ஸந்தியா நுஷ்டானம் 
பண்ணின தால் தான் 

பலர் ரிஷிகள் 
அபிவாதனத்தில் எந்த மஹரிஷியினுடைய ஸந்ததியில் 
பிறந்திருக்கிறோமோ அந்த மகரிஷி கோத்திரத்தைச் 
சொல்லி அன்று முதல் காயத்திரி ஜபிக்கப்பட்டு 
வருகிறது . அந்த கோத்திரத்தில் பிறந்ததற்காவது 
கர்மா நுஷ்டானங்களைச் செய்யவேண்டியது நமது கடமை . 


ஆனார்கள் . 


ஸந்தியாவந்தனம் 


89 


அந்த முதல் ரிஷிக்கு அப்புறம் எவ்வளவோ பேர் 
ரிஷிகளாக இருந்திருக்கிறார்கள் . திரயார்ஷேயம் , பஞ்சார் 
ஷேயம் , ஸப்தார்ஷேயம் , ஏகார்ஷேயம் என்று சொல்லு 
கிறார்கள் . அந்த அந்த கோத்திரத்தில் அவ்வளவு 
ரிஷிகள் இருந்திருக்கிறார்கள் என்று அதனால் தெரிய 
வருகிறது . ஸ்ரீவத்ஸகோத்ரம் பஞ்சார்ஷேயம் . 

தொடர்ச்சியாக வந்த தாரையை நாம் அறுத்து 
விடக்கூடாது . பிராணாயாமத்தோடு சித்தைகாக்கிரியத் 
தோடு மந்திர லோபமில்லாமல் பரமேசுவரார்ப்பணம் 
பண்ணி எல்லாவற்றையும் பண்ணவேண்டும் . பக்தி 
சிரத்தையோடு பண்ணவேண்டும் . மர்மகலாபத்தோடு 
பண்ணவேண்டும் . அர்த்தத்தைத் தெரிந்து கொள்ள 
வேண்டும் . 


7. காயத்ரீ 

( 24-11-1932 ) 
காயத்ரீ என்னும் வார்த்தைக்கு எவர்கள் தன்னைக் 
கானம் 

பண்ணுகிறார்களோ அவர்களை ரக்ஷிப்பது 
என்பது அர்த்தம் . 

गायन्तं त्रायते यस्माद्वायत्रीत्यभिधीयते । 
கானம் பண்ணுவதென்பது பிரேமையுடனும் பக்தி 
யுடனும் உச்சரிப்பதாகும் . யார் தன்னைப் பயபக்தி 
யுடனும் பிரேமையுடனும் உச்சாரணம் செய்கிறார்களோ 
அவர்களைக் காயத்ரீ மந்திரம் ரக்ஷிக்கும் . அதனால் 
அந்தப் பெயர் அதற்கு வந்தது . வேதத்தில் காயத்ரீ 
யைப்பற்றிச் சொல்லும் பொழுது 

गायत्री छन्दसां माता ।। 
என்று இருக்கிறது . சந்தஸ் என்பது வேதம் . வேத 
மந்திரங்களுக்கெல்லாம் தாயார் ஸ்தானம் காயத்ரீ என்று 
வேதம் சொல்லுகிறது . சாஸ்திரப் பிரகாரம் செய்ய 
வேண் கார்யங்களுக்கெல்லாம் முக்கியமான காரியம் 
இது என்று சொல்லும்பொழுது வேதம , மந்திரசக்தி 
குறையாமல் தேஹத்தைச் சுத்தியாக வைத்துக் 
கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது . 

देहो देवालयः प्रोक्तो जीवप्रोक्तः सनातनः । 
தேஹம் ஒரு தேவாலயம் . ஜீவன் ஈசுவரஸ்வரூபம் . 
ஆலயத்தில் அசுத்தியோடு போகக்கூடாது . அங்கே 
அசுத்தமான பதார்த்தங்களைக் கொண்டுபோகக்கூடாது- 


டிய 


காயத்ரீ 


91 


மாம்.ஸம் , சுருட்டு முதலியவைகளைக் கொண்டுபோனால் 
அசுத்தம் உண்டாகும் . ஆகம சாஸ்திரங்களில் தீட் 
டோடும் தேஹ அசுத்தத்தோடும் 

போகக்கூடாது 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 


அப்படியே தேஹம் ஒரு தேவாலயமானால் அதிலும் 
அசுத்தமான பதார்த்தங்களைச் சேர்க்கக்கூடாது . மந்திர 
சக்தி இருக்கிற தேஹத்தில் அசுத்தியானவைகளைச் 
சேர்த்தால் அது கெட்டுப்போய் விடும் . - வீட்டுக்கும் 
தேவாலயத்திற்கும் வித்தியாஸம் இருக்கிறது . வீட்டி 
லும் அசுத்தம் பண்ணக்கூடாது ; ஆனாலும் தேவாலயத் 
தைப்போல அவ்வளவு கடுமையாக அசுத்தம் வராமல் 
வைத்துக்கொள்ள வேண்டியதில்லை . தேஹங்களுக்குள் 
சில தேஹங்கள் தேவாலயத்தைப் போல இருக்கின்றன . 
பிராம்மண தேஹங்கள் வே தமந்திர சக்தியை ரக்ஷிக்க 
வேண்டியவைகளாதலால் அதிகமான பரிசுத்தமாக 
இருக்கவேண்டும் . அந்தத் தேஹம் மற்றத் தேஹங்களை 
விட அதிகமான பரிசுத்தியோடு இருக்கவேண்டும் . 
அசுத்தியான பதார்த்தங்களை உள்ளே சேர்க்கக் கூடாது . 
மந்திர சக்தியை ரக்ஷித்து அதனால் லோகத்துக்கு 
நன்மையை உண்டாக்கவேண்டுவது பிராம்மணன் 

அவனுடைய தேஹம் தவாலயத்தைப்போல் 
சுத்தமாக வைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . அதனால் 
தான் அவனுக்கு அதிகமான நிபந்தனைகள் விதிக்கப் 
பட்டிருக்கின்றன . அவர்கள் அது பண்ணுகிறார்கள் ; 
நாமும் ஏன் பண்ணக்கூடாது ? என்று அசுத்தியைத் 
தரும்காரியங்களை பிராம்மணன் பண்ணக்கூடாது . அவர் 
களெல்லாம் ரத்தை வைத்துக்கொண்டு ஸந்தோஷ 
மான அநுபவங்களை அடைகிறார்களே யென்று நாமும் 


கடமை . 


92 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


நமக்குத் தகாதவற்றைச் செய்யக்கூடாது . பிராம்மண 
னுக்குத் தேஹம் ஸந்தோஷத்தை அநுபவிப்பதற்காக 
ஏற்பட்டதல்ல . வேதத்தை ரக்ஷிக்கிற தேஹம் அது . 
அதற்காகத்தான் செலவுபண்ணி உபநயனம் 
முதலியவைகளைச் செய்து கொள்ளுகிறோம் . 
மந்திரங்களை ரக்ஷிப்பதற்காக அதை வைத்துக் கொள்ள 
வேண்டும் . தேஹத்தைத் தேவாலயமாக 

வைத்து 
அதற்குள் ஆசாரத்தை வைத்துக் கொள்ளுவதனால் 
எல்லோருக்கும் ஸௌக்கியம் உண்டாகும் . சால்லோரும் 
தொழில் பண்ணுகிறார்களே ! பணம் ஸம்பாதிக் 
கிறார்களே ! ஏன் நாம் செய்யக்கூடாது என்று பிராம் 
மணன் நினைக்கக்கூடாது . நம்முடைய தொழிலை நன்றாகச் 
செய்துவிட்டு அதனோடுகூடக் கொஞ்சம் பிரயத்தனப் 

வேண்டடியது தான் . நிரம்ப பணத்தை ஸம்பாதிக்க 
வேண்டுமென்று அநாசார வழிகளில் 

பிரவேசிக்கக் 
கூடாது . 

பிராம்மணர்களுக்குத் தாரித்திரியம் வேண்டி 
யது தான் . கண்ட தேசங்களுக்குச் சென்று 
அநுஷ்டானங்களை விட்டு விட்டு ஸம்பாதிக்கிற ஐசுவரியம் 
நமக்கு வேண்டாம் . அப்படி ஸம்பாதிக்காவிட்டால் 
ஒன்றும் முடியாது என்பது இல்லை . நம்முடைய மந்திர 
சக்தியைக் காப்பாற்றிக்கொண்டு நம்முடைய தர்மத்தை 
அநுஷ்டிப்பது முதல் கடமை . பணம் ஸம்பாதிப்பது 
ரண்டாவது ( Secondary ) தான் . 


மந்திர சக்தி என்ற அக்கினியை நாம் காப்பாற்றிக் 
கொண்டு வந்தால் அது எல்லோருக்கும் க்ஷேமத்தை 
உண்டாக்கும் . எல்லோருக்கும் கஷ்டம் வந்தால் நிவர்த் 
திக்கும் சக்தி இருக்கவேண்டும் . யாராவது கஷ்ட 
காலத்தில் வந்து பிரார்த்தித்தால் , " நீ பண்ணுவதைத் 


காயத்ரீ 


93 


அக்கினி 


அவன் 


ஆனால் 


தான் நானும் பண்ணுகிறேன் . உனக்கு இருக்கிற சக்தி 
தான் எனக்கும் இருக்கிறது . ” என்று சொன்னால் அவன் 
பிரார்த்தித்ததற்குப் பிரயோஜனம் இல்லை . மந்திரசக்தி 
யாகிய 

இப்பொழுது அணைந்திருக்கிறது . 
தேஹம் விகாரம் ஆய்விட்டது . அசுத்தமான பதார்த் 
தங்கள் சேர்க்கப்படுகின்றன . ஆனால் ஒரு பொறிமட்டும் 
அணையாமல் இருக்கிறது . அதை விருத்தி பண்ண 
வேண்டும் . அப்படிச் செய்தால் எப்பொழுதாவது பற்றிக் 
கொள்ளும் . அந்த நெருப்புப் பொறி தான் காயத்ரீ . அது 
பரம்பரையாக வந்திருக்கிறது . மூன்று தலைமுறையாக 
காயத்ரீயை விட்டு விட்டால் 

பிராம்மணனாக 
மாட்டான் . 

அப்பேர்ப்பட்டவர்கள் இருக்கிற தெரு 
அக்கிரஹாரம் ஆகாது . அது குடியானவர் தெருவு தான் . 
இன்னும் மூன்று தலைமுறை 

தலைமுறை ஆகவில்லை . 
ஆகையால் இன்னும் பிராம்மணர்கள் என் நான் 
நினைக்கிறேன் . மூன்று தலைமுறை யஜ்ஞம் இல்லா 
விட்டால் அவன் துர்ப்பிராம்மணன் . மறுபடியும் பிராம் 
மணனாவதற்கு பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது . 
ஆனால் காயத்ரீயை மூன்று தலைமுறையாக விட்டு 
விட்டால் பிராமணத்துவம் போய்விடுகிறது . அவன் 
மறுபடியும் பிராம்மணனாக மாட்டான் . அவன் பிரம்ம 
பந்து தான் . அப்படியே க்ஷத்திரியன் காயத்ரீயைவிட்டால் 
க்ஷத்திரிய பந்துவாகிறான் . வைசியன் வைசிய பந்து 
வாகிறான் . ஆகையால் அந்த நெருப்புப்பொறியை ஊதிப் 
பெரியது பண்ணவேண்டும் . நெருப்புப்பொறி எதற்கும் 
உபயோகப்படாது . ஆனால் உபயோகப்படுவதற்கு 
ஆதாரம் இருக்கிறது . ஆகையினால் ஞாயிற்றுக்கிழமை 
யாவது ஆயிரம் காயத்ரி பண்ணவேண்டும் . 


கண்ட 


94 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


வ்வொரு 


இடத்தில் கண்ட ஆ ஹாரத்தை உண்ணலாகாது . 
இதுவரைக்கும் 

அநாசாரம் 

செய்ததற்குப் பிராயச் 
சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் . இனியாவது 
கண்ட 

ஆ ஹாரத்தை உண்ணாமல் மந்திர 
சக்தி இருப்பதற்குத் தேஹத்தைப் 

பரிசுத்தமாக 
வைத்துக் கொள்ளவேண்டும் . ஒ 

காலத 
திலும் பத்து காய தரிகளையாவது பண்ண வேண்டும் . 
மூன்று காலமும் சாந்தம் உண்டாகிற காலம் . 

காலையில் 
பக்ஷி முதலிய பிராணிகளும் மனிதர்களும் எழுந்திருக்கும் 
காலம் . அப்பொழுது மனது சாந்தியாக இருக்கும் . 
ஸாயங்காலம் எல்லோரும் வேலையை முடித்து ஓய்ந்திருக் 
கும் காலம் , அதுவும் சாந்தமான காலம் . மத்தியான்ன 
காலத்தில் ஸூரியன் உச்சியில் இருக்கிறான் . அப் 
பொழுது எல்லோரும் அயர்ந்திருக்கும் காலம் . அப் 
பொழுதும் மனதுக்கு சாந்தமான காலம் . இந்த மூன்று 
காலங்களிலும் காயத்ரீ, ஸாவித்ரீ , ஸரஸ்வதி என்று 
மூன்று பிரகாரமாகத் தியானம் செய்யவேண்டும் . 
விஷ்ணு பிரதானமானது . மத்யான்னம் பிரம்மப் பிர 
தானமான து . ஸாயங்காலம் சிவப்பிரதானமானது . 
ஆகையால் காலையில் விஷ்ணு ரூபிணீயாகவும் மத்யான் 
னம் பிரம்மரூபிணீயாகவும் - ஸாயங்காலம் சிவ 
யாகவும் தியானம் செய்யவேண்டும் . 

செய்யவேண்டும் . இந்த மூன்றும் 
சேர்ந்தால் ஸமஷ்டி காயத்ரீ என்பார்கள் . தனித்தனி 
யாக வியஷ்டி காயத்ரீயும் உண்டு . 


காலை 


ரூபிணீ 


காயத்ரீயில் ஸகல வேத மந்திர சக்தியும் அடங்கி 
யிருக்கிறது . எல்லா மந்திரங்களுக்கும் 

சக்தியைக் 
கொடுப்பது அது தான் . அதை ஜபிக்கா விட்டால் 
வேறு மந்திரஜபத்திற்குச் சக்தி இல்லை . ஹிப்நாடிஸம் 


காயத்ரீ 


95 


பலனை 


என்பதனால் பல காரியங்களைச் செய்கிறார்கள் . மோக்ஷத் 
துக்குப்போக உதவும் ஹிப்நாடிஸம் காயத்ரீ மந்திரம் . 
சையை 

ஜன்மம் எடுத்ததின் 
அடையச் செய்கிற ஹிப்நாடிஸம் காயத்ரீ . அது இப் 
பொழுது நெருப்புப் பொறி மாதிரி இருக்கிறது . லோக 
காரியங்களைக் குறைத்துக்கொண்டு அதை அதிகமாகச் 
செய்யவேண்டும் என்ற விரதத்தை வைத்துக்கொண்டு 
சரீரத்தைப் பரிசுத்தமாக ரக்ஷித்து வரவேண்டும் . அப் 
பொழுது தான் 

அந்தப் 

பொறியாவது அணையாம 
லிருக்கும் . 

ஸந்தியா வந்தனத்தில் அர்க்கியமும் காயத்ரீயும் 
முக்கியமானவை . மற்றவைகளெல்லாம் அதற்கு அங்க 

அசக்தர்களாயிருப்பவர்கள் அர்க்கியத்தைக் 
கொடுத்து விட்டுப் பத்து காயத்ரீகளையாவது செய்ய 
வேண்டும் . அந்த இரண்டு தானே முக்கியம் . அவைகளை 
மட்டும் செய்து விடலாம் என்றால் வரவர அவைகளுக்கும் 
லோபம் வந்து விடும் . ஆகையால் அங்கபுஷ்களத்தோடு 
செய்து வந்தால் முக்கியமானது நிற்கும் . ஆபத் காலத் 
திலுங்கூட இவைகளைச் செய்து வரவேண்டும் . காலத் 
திலும் செய்யவேண்டும் . பாரத யுத்தத்தில் ஜலம் . அகப் 
படாமல் தூளியை வைத்துக்கொண்டு காலம் தவறாமல் 
அர்க்கியம் கொடுத்தார்களென்று சொல்லப்பட்டிருக் 


மானவை . 


கிறது . 


அஸ்தமன காலத்திலும் , உதய காலத்துக்கு முன்பும் 
உச்சிக் - காலத்திலும் அர்க்கியம் கொடுக்கவேண்டும் . 
இடைக் காட்டுச் சித்தர் என்று ஒருவர் இருந்தார் . 
அவர் ஆடு மேய்த்தார் . அவர் , “ காணாமற் கோணாமற் 
கண்டு கொடு , ஆடுகாண் போகுது பார் போகுது 


96 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


பொழுது 


காண் 


பார் என்று 

சொல்லி இருக்கிறார் . காணாமல் 
என்றால் ஸூரியனைக் காண்பதற்கு முன்பு 

என்பது 
அர்த்தம் . அதாவது ஸுரியோதயத்திற்கு முன் 
காலை அர்க்கியம் கொடுக்கவேண்டும் . கோணாமல் 
என்பதற்குத் தலைக்கு நேரே இருக்கும் பொழுது என்பது 
அர்த்தம் . அதரவது ஸுரியன் மேற்கே போவதற்கு 
முன் உச்சிகாலத்தில் மாத்யான்னிக அர்க்கியம் கொடுக்க 
வேண்டும் . கண்டு என்பதற்கு ஸூரியன் இருக்கும் 

என்பது அர்த்தம் . ஸூரியன் அஸ்தமிப்ப 
தற்கு முன்பு மலைவாயில் இருக்கும் பொழுது ஸாயங்கால 
அர்க்கியம் கொடுக்கவேண்டும் . இந்த விஷயங்களைத் 
தான் இலேசாகச் சொல்லியிருக்கிறார் . ஆடு என்றால் 
நீராடு . கங்கையில் ஸ்நானம் பண்ணு என்பது அர்த்தம் . 
என்றால் ஸேது தரிசனம் 

பண்ணு என்பது 
அர்த்தம் . போகுது என்றால் டிை கங்கா ஸ்நானத் 
தாலும் ஸேது தரிசனத்தாலும் நாம் பாபம் தொலைகிறது . 
இதைப்பார் என்று சொன்னார் . 
காயத்ரீயைச் 

சரியாகப் பண்ணினால் தான் வேத 
மந்திரஹித்தி உணடாகும் . அர்க்கியத்தையும் காயத்ரீ 
யையும் தவறாமல் செய்து கொண்டு வரவேண்டும் . 
ஜன்மத்தில் ஒரு தரமாவது கங்காஸ்நானம் , ஸேது 
தரிசனம் 

பண்ணவேணும் . ஸந்தியாவந்தனத்தைத் 
தவறாமல் செய்து வரவேண்டும் . அங்க புஷ்களமாகப் 
பண்ணினால் தான் பிரதானமாவது நன்றாக இருக்கும் . 

ஜ்வரம் வந்தால் கூட இருக்கிறவர்கள் அவர்களுக் 
காக ஸந்தியா வந்தனம் பண்ணித் தீர்த்தத்தை ஜ்வரம் 
வந்தவர் வாயில் விடவேண்டும் . இப்பொழுது நமக்கு 
நித்தியப்படி ஜ்வரம் வந்தது போலத்தான் இருக்கிறது . 


காயத்ரீ 


97 


ஜ்வரம் வந்தால் அதற்கு மருந்து அவசியம் ; அதுபோல 
ஆத்மாவுக்கு உபயோகமான காயத்ரீயும் முக்கியமானது . 
அதை எந்தக்காலத்திலும் விடக்கூடாது . மருந்தைவிட 
அது தான் முக்கியமானது . ஒரு நாளாவது ஸந்தியா 
வந்தனத்தை விட்டுவிட்டோமென்றுறு இருக்கக்கூடாது . 
கண்டபடி அநாசாரம் 

பண்ணக்கூடாது . இதுவரை 
யிலும் பண்ணின அநாசாரத்துக்குப் பிராயச்சித்தம் 
பண்ணிக்கொள்ள வேண்டும் . காயத்ரீ ஜபம் பண்ணுவது 
எல்லாராலும் ஆகிற கார்யந்தான் . ஆயுள் இருக்கிற 
வரைக்கும் ஸந்தியாவந்தனத்துக்கு லோபம் வராமல் 
பண்ண வேண்டும் . காயத்ரீயை மாத்ருரூபமாக 
உபாஸிக்க வேண்டும் . பகவான் பலவிதமான ரூபங் 
களில் வந்து பக்தர்களுக்குக் கிருபை செய்கிறார் . 
நம்மிடம் எல்லாரையும் விட அன்பாக இருப்பது மாதா 
தான் , தாயாரிடம் எதை வேண்டுமானாலும் பயமில்லாமற் 
சொல்லலாம் . பகவான் 

எல்லா ரூபமாக இருந்தாலும் 
மாதா ரூபமாக வந்தால் நல்லது . காயத்ரீயை 
வென்று வேதம் சொல்லுகிறது . 

புருஷனுக்குத் தான் காயத்ரீ இருக்கிறது . ஸ்திரீக்கு 
எந்தக் காயத்ரீ இருக்கிறதென்றால் புருஷன் காயத்ரீயை 
அநுஷ்டித்தால் ஸ்திரீகளுக்கு க்ஷேமம் உண்டாகும் . 
அதனால் மற்ற ஜாதிகளுக்கும் க்ஷேமமுண்டாகும் . 

பலவித மந்திரங்கள் இருக்கின்றன . அவைகளை 
ஜபம் பண்ணுவதற்கு முன்பு இன்ன இன்ன பலனை 
உத்தேசித்துப் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறோம் . 
காயத்ரீ மந்திரத்தினுடைய பலன் சித்தசுத்திதான் . 
மற்ற மந்திரங்களால் உணடாகிற பலன்களெல்லாம் 


மாதா 


98 நாற்பது ஸம்ஸ்காரங்களும் கர்மானுஷ்டானங்களும் 


கடைசியில் சித்த சுத்தி உண்டாகத்தான் இருக்கின்றன .. 
அதுவே காயத்ரீக்கு நேரான பலன் . 
त्रिभ्य एव तु वेदेभ्यः पादं पादमदूदहम् । 

[ மனுஸ்மிருதி ] 
காயத்ரீ மூன்று வேதத்திலிருந்தும் எடுத்தது அதனால் 
மூன்று வேதங்களைச் சேர்ந்தோர்களுக்கும் காயத்ரீ 
பெர் துவானது . அதர்வவேதத்துக்கு மாத்திரம் வேறு 
காயத்ரீ உண்டு . அந்த வேதத்தை அத்தியயனம் 
பணணுகிறவர்கள் வேறு உபநயனம் பண்ணிக்கொண்டு 
வேறு காயத்ரீ உபதேசம் செய்து கொள்ள வேண்டும் . 
அப்படியே அதர்வவேதி மற்றவே தங்களை அத்தியயனம் 
பண்ணவேண்டு மென்றாலும் மறுபடியும் உபநயனம் 
செய்து கொள்ள வேண்டும் . 

இந்தக் காலத்தில் காலையிலும் விடியற்காலத்திலும் 
எல்லாரும் காலந்தவறாமல் ஸந்தியாவந்தனம் செய்யலாம் . 
சீக்கிரம் ஆபீஸுக்குப் போகவேண்டியர்கள் கௌண 
காலத்தில் காலை ஸந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் . 
மாத்யான்னிக அர்க்கியத்தை ஸாயங் காலத்திலாவது 
கொடுக்க வேண்டும் , ஜ்வரம் வந்தால் மற்றவர்களிடம் 
கஞ்சி கொடு , தீர்த்தம் கொடு என்று சொல்லுவதைப் 
போல எனக்காக ஸந்தியாவந்தனம் பண்ணு 
சொல்ல வேண்டும் . ஆஹாரத்தில் நியாயமாக இருக்க 
வேண்டும் . அசுத்தமான ஆஹாரத்தைச் சாப்பிடக் 
கூடாது . அசுத்தமானவர்களோடு 

சாப்பிடக்கூடாது . 
அவர்களை நாம் தூஷிக்க வேண்டாம் , வெறுக்கவும் 
வேண்டாம் . நாமாக நம்மை விலக்கிக் கொள்ளவேண்டும் . 
அவர்கள் இருக்கும் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடக் 


என்று 


காயத்ரீ 


99 


கூடாது . இவ்வளவும் நம்முடைய தேஹபரிசுத்தியை 
ரக்ஷிப்பதற்காகத்தான் ஏற்பட்டவை . தேஹசுத்தியைக் 
காப்பாற்றினால் தான் மந்திர சக்தி இருக்கும் . அப்பொ 
ழுது தான் நமக்கும் மற்றவர்களுக்கும் க்ஷேமம் உண்டா 
கும் . மந்திர சக்தியானது அணையாமல் விருத்தியாகக் 
கிருபை செய்யவேண்டுமென்று பகவானை எல்லோரும் 
பிரார்த்திப்போமாக ! 


8 


2 


... 


ஸ்ரீ சந்த்ர மௌளீச்வராய நம : 
ஸ்ரீ காமகோடி கோசஸ்தானத்தின் வெளியீடுகள் 

ஒவ்வொரு புத்தகமும் ஸம்ஸ்க்ருத , க்ரந்த மூலமும் , தமி 
அனுவா தமும் , பல * வர்ணப் படங்களுடனும் ஸ்ரீ ஆசார்யா 
அனுக்ரஹ பூர்வமான ஸ்ரீ முகத்துடனும் கூடியது . 

ரூ . அ . 
1. ஸ்ரீ விஷ்ணுஸஹஸ்ர நாமஸ்தோத்திரம் 

1 
2 . ஷை மூலம் மட்டும் 

0 
3. ஸ்ரீ பஜ கோவிந்தம் 

0 4 
ஸ்ரீ முகுந்தமாலை 

0 6 
5. ஸ்ரீ ப்ரச்கோத்ர ரத்னமாலிகா ( தெலுங்கில் ) 0 2 
6 . ஸ்ரீ தேவீ ஸ்தோத்ர ரத்னாகரம் ஸ்ரீ ச்யாமளா 

தண்டகம் முதலிய 12 தேவீ ஸ்தோத்ரங் 
கள் தமிழ் அர்த்தத்துடன் கூடியது ) 

0 15 
தலாஷ்டகம் 

0 2 
8. ஸ்ரீ அம்பாஷ்டகம் 

0 2 
9. ஸ்ரீ ஜம்புநாதாஷ்டகம் 

2 
10. ஸ்ரீ குலீரேசாஷ்டகம் 

0 2 
11. ஸ்ரீ கீதையும் , குறரூம் 

0 3 
12 . ஸ்ரீ தயாசதகம் 

0 12 
13 . ஸ்ரீ சிவபாதாதிகேசாந்த ஸ்தோத்திரங்கள் (0 12 , 
14 . ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி அஷ்டகம் 

0 5 
15. ஸ்ரீ ரங்கநாதாஷ்டகம் 

..... ) 
16 . ஸ்ரீ அத்வைதசித்தாந்த வினாவிடை 
17 . பகோணம் அத்வைத சபை பொன் விழா 

நினைவு மாலை 
( 1 ) ஸம்ஸ்கிருதம் - 51 கட்டுரைகள் அடங்கியது 5 0 
18 . ( 2 ) ஆங்கிலம் -12 

3 0 
19 . ஸ்ரீ ஆக்யா , ஷஷ்டி 

0 10 
20. திருக்குறள் . --பொருட்பாலும் , காமத்துப் 
பா லும் - பாலருரையுடன் 

4 
21 . சங்கராசார்ய ஸ்வாமிகளின் நன்மொழிகள் 

5 பாகங்களாக கூடிய சீக்கிரம் வெளியிடப்படும் 
( 1 ) நமது வேதங்களும் சாஸ்திரங்களும் 1 0 0 
( 2 ) நமது ஆலயங்களும் மூர்த்திகளும் 

012 O 
( 3 ) நமது அனாதி மதம் 

0 6 0 
( 4 ) நமது தர்மம் 

0 12 0 
( 5 ) நாற்பது ஸம்ள்காரங்களும் 

கர்மானுஷ்டானங்களும் 010 0 
ஸ்ரீ ஆதிசங்கரர் . ஸ்ரீ ஆசார்யாள் அவர்களின் 
திவ்ய மூவர்ண படங்கள் , ஒவ்வொன்றும் விலை 

ஸ்ரீ காமகோடி கோசஸ்தானம் 
57, 

( 

சென்னை -1 . 


... 


11. 


ر 


... 


... 


... 


... 


ணா 


கும்பகோக்கரு } { 4 , பிரான்ஸ் ஜோலப்புத் தெரு 


சந்த்ர மௌளீச்வராய நம : 
ஸ்ரீ காமகோடி கோசஸ்தானத்தின் வெளியீடுகள் 

ஒவ்வொரு புத்தகமும் ஸம்ஸ்க்ருத , க்ரந்த மூலமும் , தமி 
அனுவா தமும் , பல வர்ணப் படங்களுட 

டனும் ஸ்ரீ ஆசார்யா 
அனுக்ரஹ பூர்வமான ஸ்ரீ முகத்துடனும் கூடியது . 
1. ஸ்ரீ விஷ்ணுஸஹஸ்ர நாமஸ்தோத்திரம் 

1 8 
2 . க்ஷ மூலம் மட்டும் 

0 2 
3 . ஸ்ரீ பஜ கோவிந்தம் 

4 
4. ஸ்ரீ முகுந்தமாலை 

0 6 
5. ஸ்ரீ ப்ரச்நோத்ர ரத்னமாலிகா ( தெலுங்கில் ) ... ) 2 
ஸ்ரீ தேவீ ஸ்தோத்ர ரத்னாகரம் ( ஸ்ரீ ச்யாமளா 

தண்டகம் முதலிய 12 தேவீ ஸ்தோத்ரங் 


... 


( 


... 


5 பாகங்களாக கூடிய சீக்கிரம் வெளியிடப்படும் 
( 1 ) நமது வேதங்களும் சாஸ்திரங்களும் 1 0 0 
( 2 ) நமது ஆலயங்களும் மூர்த்திகளும் 

0 12 에 
( 3 ) நமது அனாதி மதம் 

0 6 O 
( 4) நமது தர்மம் 

0 120 
( 5 ) நாற்பது ஸம்ள்காரங்களும் 
கர்மானுஷ்டானங்களும் 

010 
ஸ்ரீ ஆதிசங்கரர் . ஸ்ரீ ஆசார்யாள் அவர்களின் 
திவ்ய மூவர்ண படங்கள் . ஒவ்வொன்றும் விலை அணா 

ஸ்ரீ காமகோடி கோசஸ்தானம் 
57, 

( 
1 

சென்னை-1 . 


